கத்தியார்‌ 
கனமகாண்டம்‌ 300 








அருள்மிகு 
பழநி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ 
சித்த மருத்துவநூல்‌ வெளியீட்டுக்‌ குழு 
1976 





Digitized By Roja Muthiah Research Library 


வெளியீட்டுத்‌ தொடர்‌ எண்‌ : 33 


அகத்தியர்‌ 
கன்மகாண்டம்‌ 300 





அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ 
சித்த மருத்துவநூல்‌ வெளியீட்டுக்‌ குழுவினருக்காக 
கெளரவத்‌ தலேவர்‌ 


டாக்டர்‌ இரா. தியாகராசன்‌, எல்‌. ஐ. எம்‌., 
அவர்களால்‌ பதிப்பிக்கப்‌ பெற்று 


தமிழ்நாடு அரசுக்கு 
நன்கொடையாக அளிக்கப்பெற்ற து. 


இ.பி, 1976. விலை ரூ, 3-00. 


Digitized By Roja Muthiah Research Library 


முதற்‌ பதிப்பு: 1901 


இரண்டாம்‌ பதிப்பு: 1576 


உரிமை : 


அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ 
சித்த மருத்துவநூல்‌ வெளியீட்டுக்குழு, 


இந்திய மருத்துவத்துறை இயக்குநர்‌ அலுவலகம்‌, 
சென்னை -.600029. 





அருள்மிசு பழநீ தண்டாயுதபாணி 
சுவாமி திருக்கோயில்‌ 
அறங்காவலா குழு 


இரு. கு. சின்னப்பன்‌, அறங்காவலர்‌ குழுத்‌ தலைவர்‌ 
இரு. அ. தமிழரசு அறங்காவலர்‌ 
திரு. இரா. சின்னதுரை , 
இரு. புலவர்‌ 9. பழனிச்சாமி, எம்‌. எல்‌. ஏ. 
திரு. ஏ. பச்சையப்ப கவுண்டர்‌ 





சி. எஸ்‌. தீனதயாளு, பி. எஸ்ஸி. பி. எல்‌., 
துணை ஆணையர்‌ நிர்வாக அதிகாரி 





அச்ட்டோர்‌ - 

எரியீட்டி அச்சகம்‌, 

82 /1, முருகப்ப முதலித்‌ தெரு, 
சென்₹ன-600 007. 

தொலைபேசி எண்‌ : 6864767. 


Digitized By Roja Muthiah Research Library 


அருள்மிகு 


பழநி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ 


சித்த மருத்துவநூல்‌ வெளியீட்டுக்‌ குழு 


டாக்டர்‌ இரா. தியாகராசன்‌, எல்‌. ஐ. எம்‌., 
பொறுப்பு அலுவலர்‌, 

இத்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையம்‌, 
சென்னை -600029. 


டாக்டர்‌ ஆ. ஆனந்தகுமார்‌, ஜி, 9. ஐ. எம்‌,, 
தலைவர்‌, இந்திய மருத்துவ 


தலைவர்‌ 


மத்திய கழகம்‌, செள்னை..600005. ஃயொருளாளர்‌ 


இரு. கு. சின்னப்பன்‌, தலைவர்‌, அறங்காவலர்‌ குழு, 
அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி சுவாமி 


இருக்கோயில்‌, பழநி, உறுப்பினர்‌ 


டாக்டர்‌ ப. சிற்சபை, ஆர்‌. ஐ. எம்‌. பி,, 
துணைத்தலைவர்‌ , 


இந்திய மருத்துவ மத்திய கழகம்‌. உறுப்பினர்‌ 


இரு. சி. எஸ்‌. தீனதயாளு, பி. எஸ்ஸி, பி. எல்‌. 
நிர்வாக அதிகாரி, அருள்மிகு பழநி 


தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌, பழநி, உறுப்பினர்‌ 


டாக்டர்‌. பு. மு. வேணுகோபால்‌, எச்‌, பி. ஐ. எம்‌. 


இந்திய மருத்துவத்துறை இயக்குநர்‌, சிறப்பு 
(சென்னை -௦00029. --அழைப்பினர்‌ 


சித்த மருத்துவ அறிவியல்‌ வளர்ச்சிக்‌ குழு 


உறுப்பினர்கள்‌ 


1. டாக்டர்‌ இரா. தியாகராசன்‌, எல்‌. ஐ. எம்‌., 
பொறுப்பலுவலர்‌, சித்த மருத்துவ 
மைய ஆராய்ச்சி நிலையம்‌, சென்னை-600029. 


2. டாக்டர்‌ பு. மு. வேணுகோபால்‌, எச்‌ பி. ஐ. எம்‌., 


இந்திய மருத்துவத்துறை இயக்குநர்‌, 
சென்னை -600029, 


3. டாக்டர்‌ 9. எஸ்‌, உத்தமராயன்‌, எச்‌. பி. ஐ. எம்‌., | 


முன்னாள்‌ இந்திய மருத்துவத்துறை 
இயக்குநர்‌, சென்னை-600005. 


தலைவர்‌ 


உறுப்பினர்‌ 
செயலர்‌ 


உறுப்பினர்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


4. டாக்டர்‌ எம்‌ சண்முகவேலு, எச்‌. பி. ஐ. எம்‌., 
முன்னாள்‌ மருத்துவப்‌ பேராசிரியர்‌, 
இராமநாதபுரம்‌. ்‌ உறுப்பினர்‌: 
க, யாக்டாகே. இராதாகிருஷ்ணன்‌, எல்‌. ஐ. எம்‌., | 
ஓய்வு பெற்ற மருத்துவ அலுவலர்‌, ஊராட்சி ஒன்‌ றிய 
மருந்தகம்‌, காவேரிப்பாக்கம்‌, வடஆர்க்காடு. ஷி 
6. டாக்டர்‌ ௭. சிறில்‌ ஹென்றி, எல்‌. ஐ. எம்‌, 
- ஓய்வுபெற்ற மருத்துவ அலுவலர்‌, 
நகராட்சி மருந்தகம்‌, திருச்சி. ன ரர 
டாக்டர்‌ ஆ. ஆனந்தகுமார்‌, ஜி. 9. ஐ. எம்‌., 
தலைவர்‌, இந்திய மருத்துவ 
மத்திய கழகம்‌, சென்னை -600005. க்க 
டாக்டர்‌ ப, சிற்சபை, ஆர்‌. ஐ. எம்‌. பி., 
துணைத்தலைவர்‌, 
இந்திய மருத்துவ மத்திய கழகம்‌. ட்ட 
9. பண்டித பெ, முத்துக்கருப்பப்‌ பிள்ளை, ஆர்‌. ஐ. எம்‌. பி., 
தலைவர்‌, சித்த மருத்துவ சங்கம்‌, மதுரை, ப: 
10. டாக்டர்‌ டி. வி. கல்யாணசுந்தரம்‌, ஆர்‌. ஐ. எம்‌. பி,, 
தலைவர்‌, சென்டிரல்‌ சித்தா மெடிகல்‌ கவுன்சில்‌, 


7 


8 


சென்னை-500012. (K 
11. டாக்டர்‌ என்‌. சேது ரகுநாதன்‌, தமிழ்ப்பேராசிரியர்‌, 
விருதுநகர்‌. ட 


12, இந. நீ. கந்தசாமிப்பிள்ளை, 
முன்னாள்‌ செயலர்‌, சரசுவதி மகால்‌ நூலகம்‌, 
சென்னை-000020 > 
சிறப்பு அழைப்பினர்கள்‌ 
1. டாக்டர்‌ பொன்‌. குருசிரோன்மணி, பி. ஏ., ஜி. சி. ஐ. எம்‌., 
முதல்வர்‌, அரசினர்‌ இந்திய மருத்துவக்கல்‌ லூரி, 
பாளையங்கோட்டை, 
2. டாக்டர்‌ மு. வே. ரமணன்‌, எல்‌. ஐ. எம்‌., 
பேராசிரியர்‌, மேல்‌ பட்டப்‌ படிப்பு, 
அரசினர்‌ இந்திய மருத்துவக்‌ கல்லூரி, 
பாளையங்கோட்டை, 
3. டாக்டர்‌ டி. வி, சுப்பாரெட்டி, கெளரவ இயக்குநர்‌. 
இந்திய மருத்துவ வரலாற்று ஆராய்ச்சி நிலையம்‌, ஐதராபாத்‌. 


& டாக்டர்‌ இரத்தினவேலுசுப்பிரமணியம்‌, பி. எஸ்ஸி., 
' எம்‌.டி, எம்‌. ஆர்‌. சி, பி. (லண்டன்‌), சென்னை-600010. 


Digitized By Roja Muthiah Research Library 





மக்கள்‌ நல்வாழ்வுத்துறை அமைச்சர்‌ 
மாண்புமிகு 


பேராசிரியர்‌ 3. அன்பழகன்‌, எம்‌. ஏ., அவர்களின்‌ 


அணிந்துரை 


முன்தோன்றிய. -மூவா முதன்மொழியாம்‌ தமிழு 
டனும்‌ அதன்‌ நாகரிகத்துடனும்‌ பிறந்து வளர்ந்த--சித்த 
மருத்துவத்தின்‌ தன்மையும்‌ மேன்மையும்‌ உலகம்‌ 
என்றும்‌ இழந்து விடாது காப்பது நம்‌ கடன்‌. தமிழகத்‌ 
திலும்‌ பிறதென்‌ மாநிலங்களான திராவிடத்திலும்சித்த 
மருத்துவம்‌ இன்றும்‌ பலரால்‌ _ வழிவழியாகவும்‌-— கற்ற 
றிந்தும-கையாளப்பட்டு வரினும்‌ அதன்‌ இறப்பும்‌ 
புகழும்‌ நிலைபெறுவதற்கு நாம்‌ ஆற்றவேண்டிய பணிகள்‌ 
பலவாகும்‌. தமிழக அரசின்‌ ஆதரவாலும்‌ இத்துறை 
வல்லுநர்களின்‌ முயற்சியா லும்‌_ மருத்துவ முறைகளுள்‌ 
சித்த மருத்துவமும்‌. இடம்‌ பெற்று வருகிறது, எனினும்‌ 
அதன்‌ தனிச்‌ சிறப்புகள்‌ அறிவியல்‌ ஆய்வாளர்கள்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுமாறு ஆய்வுகள்‌ மூலம்‌ நிலை நிறுத்தப்பட்டாக 
வேண்டும்‌ என்பதை நாம்‌ கருத்தில்‌ கொண்டு செயற்பட 
வேண்டும்‌. அந்த நிலை உருவாவதற்குஒலைச்‌ சுவடி 
களாகவும்‌ ஒருகாலத்தில்‌ அச்சேறியும்‌ இன்று கடைத்தற்‌ 
கரிதாகவும்‌ உள்ள நூற்றுக்கணக்கான சித்த மருத்துவ 
நூல்கள்‌_உடனடியாகப்‌ பதிப்பிக்கப்படல்‌ வேண்டும்‌, 
இவை வெளிவந்தால்தான்‌, இன்று. சித்த மருத்துவம்‌ 
பயிலும்‌ மாணவரும்‌, இளம்‌ மருத்துவரும்‌ அவற்றைப்‌ 
யயின்று பயன்பெற இயலும்‌. மருந்து செய்முறைகளை 
ஒப்பு நோக்கி உண்மை தெளியவும்‌, மருந்துகளின்‌ 
தரத்தை உறுதிப்படுத்தவும்‌, அரிய மூலப்‌ பொருள்கள்‌ 
கிட்டாத விடத்து மாற்று மூலப்பொருள்களைக்‌ கொண்டு 
மருந்து செய்திடவம்‌, மருந்து உற்பத்தியைப்‌ பல மடல்‌ 
காகப்‌ பெருக்கி மக்களுக்குப்‌ பரவலாகக்‌ கிடைக்கச்‌ 
செய்யவும்‌ வாய்ப்பாகும்‌; பரவலாக எங்கும்‌ எளிதில்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


கிடைப்பதால்‌ செல்வாக்குப்‌ பெற்றுள்ள அலோபதி 
மருந்துகட்கு ஈடு கொடுத்து மக்களிடம்‌ செல்வாக்கும்‌ 
பெறவும்‌ முடியும்‌. 


எனவே, சித்த மருத்துவ நூல்கள்‌ வெளியிடும்‌ முயற்‌ 
சிக்குத்‌ தகுந்த நிதி உதவி வேண்டும்‌ என்னும்‌ எனது 
வேண்டுகோளை இசைவுடன்‌ ஏற்று அருள்மிகு பழநி 
தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ அறங்காவல்‌: 
குழுவினரும்‌-அதன்‌ முன்னாள்‌ தலைவர்‌ திரு. பு. மனோகரன்‌ 
அவர்களும்‌-இதற்காக இரண்டு இலட்சம்‌ ரூபாய்‌ நிதி: 
ஒதுக்க முன்வந்ததுடன்‌, சித்த மருத்துவ நூல்‌ வெளி: 
மீட்டுக்கென டாக்டர்‌. இரா. தியாகராஜன்‌, எல்‌. ஐ. எம்‌. 
அவர்களைத்‌ தலைவராகக்‌ கொண்ட ஒரு குழுவையும்‌ 
அமைத்துச்‌ செபல்படுத்தலாயினர்‌. 


இக்‌ குழுவின்‌ தலைவரும்‌ உறுப்பினர்களும்‌ ஆர்வத்‌ 
துடன்‌ ஈடுபட்டுஆற்றிவரும்‌ நற்பணியும்‌--பல்வேறுவகை 
யிலும்‌ அவர்கட்குத்‌ துணை நிற்போர்‌ ஆற்றும்‌ பணியும்‌ _ 
இத்திய மருத்துவத்துறை இயக்குநர்‌ டாக்டர்‌. பு. மு. 
வேணுகோபால்‌ அவர்களின்‌ இயக்குவித்திடும்‌ திறனும்‌. 
எனது பாராட்டுக்குரியனவாகும்‌. 








அருள்மிகு பழநி திருக்கோயில்‌ அறங்காவலர்‌ குழு: 
வினருக்கும்‌ அக்‌ குழுவின்‌ தலைவருக்கும்‌ எனது நன்‌ றியும்‌: 
பாராட்டும்‌ உரியனவாகும்‌. 


இந்த வெளியீட்டுக்‌ குழுவினரால்‌ தேர்ந்‌. 
தெடுக்கப்பெற்ற 33 ஆம்‌ வெளியீடான நூலே அகத்தியர்‌ 
கன்மகாண்டம்‌. இந்‌ நூல்‌ வெளிவருவது மிகுந்‌ த பயன்‌: 
தரவல்லதாகும்‌. 


“மிகக்கொடிய நோய்களையும்‌, அறத்தீர்க்கும்பற்பம்‌. 
செந்தூரமாயெ முறைகள்‌, நமது நாட்டு மருத்துவத்தில்‌: 
இருப்பது போல மற்ற மருத்துவத்தில்‌ இல்லையென” 
தமது மருத்துவ நூல்‌ பயிற்ரியுள்ள ஐரோப்பிய மருத்து: 
வார்கள்‌ மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறார்கள்‌. ஆங்கில: 
மருத்துவம்‌, நாட்டு மருத்துவம்‌ ஆகிய இரண்டிலும்‌ றப்‌: 
புள்ளவார்களான றந்த பண்டிதர்களின்‌ தீர்மானமாவது: 





“அறுவை செய்தல்‌ மூதலிய இரண மருத்துவத்தில்‌: 
ஆக்கலெ முறை வைத்தியம்‌ மிகவும்‌ மேலானது. மற்ற: 
நோய்களின்‌ மருத்துவத்தில்‌ தற்கால சாந்தியாகச்‌ செய்‌ 
வஇலும்‌ ஆங்கே வைத்தியமே அதிகம்‌ சிறந்தது: 


Digitized By Roja Muthiah Research Library 


ஆனால்‌, நாட்பட்ட நோய்களையும்‌, பெரிய நோய்களான 
குன்மம்‌, நீரிழிவு, சயம்‌, எருவாய்நோய்‌, பாண்டு, 
மந்தாக்கினி, மேகம்‌, தாது இழப்பு முதலிய கடின நோய்‌: 
களையும்‌ அறத்தீர்ப்பதற்கு நாட்டு மருத்துவ முறைகளே 
மிக மேன்மையானவை. அவற்றுள்ளும்‌ முறைக்‌ ரம. 
மாகச்‌ செய்யப்பட்ட பற்ப, செந்தூரகிகளே மேன்மை 
பெற்றவை” என்பதே. 


இந்த அபிப்பிராயமானது மிகவும்‌ சரியானதெனவும்‌: 
உத்தமமானதெனவும்‌ அதிகம்‌ வாய்மையானதெனவும்‌ : 
சிறந்த மருத்துவர்களான ஒவ்வொருவரும்‌ முழுமன 
தோடு ஏற்றுக்‌ கொள்வார்கள்‌. 


இக்கூற்று உண்மையாவதை, நவீன கருவிகள்‌: 
வளர்ச்சியால்‌ ஆலென வளர்ந்து அடர்ந்து நிற்கும்‌ 
அலோபதி மருத்துவமும்‌ ஏற்கும்‌ வண்ணம்‌ நடைமுறை 
யில்‌ செயல்படுத்தி எண்பிக்கும்‌ வல்லமையும்‌, ஆராய்ச்சி” 
முறையில்‌ சான்றுகளை உருவாக்கும்‌ முயற்சியும்‌ ஓங்க 
வேண்டும்‌ என்பதே எனது பேரவா. 


இந்த நூல்களின்‌ வெளியீடு மேலும்‌ பல நூல்களை” 
வெளியிடும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டுள்ளோரை ஊக்கப்‌ 
படுத்துவதற்குத்‌ துணை செய்வதாகும்‌ என நம்புகிறேன்‌... 
அவர்‌ தம்‌ முயற்சி வளர வாழ்த்துகின்றேன்‌. 
சென்னை 
28-10-1975. [ க. அன்பழகன்‌ - 


Digitized By Roja Muthiah Research Library 





முன்னுரை 


உலக மொழிகளில்‌ மிகப்‌ பழமையானது தமிழ்‌ மொழி: 
தமிழ்‌ மருத்துவ முறையும்‌ அத்தகைத்தே, இம்‌ மருத்துவ 
முறையைத்‌ தோற்றுவித்தவர்‌ சத்தர்கள்‌ எனப்படுவர்‌: 
ஆகையால்‌, இம்‌ மருத்துவத்திற்குச்‌ சித்த மருத்துவமென்று பெயர்‌ 
அமையலாயிற்று. அச்‌[சான்றோர்கள்‌ தாம்‌ கண்ட உண்மைகளையும்‌ 
மருதீதுவ நுணுக்கங்களையும்‌ மருந்துச்‌ சரக்குகளின்‌ குணம்‌ 
முதலானவைகளையும்‌ மாணவர்கள்‌ பலரை ஏற்று ஓதியும்‌ 
ஒதுவித்தும்‌, பற்பல ஏடுகளில்‌ பதிவு செய்தும்‌ உலகோர்க்கு உதவி 
செய்து தம்‌ மருத்துவ முறைகளைப்‌ பரப்பி வந்தார்கள்‌. 


காலப்போக்கில்‌, சிறிது சிறிதாய்‌ இயற்கையின்‌---நிலநடுக்‌ 
கம்‌,கடற்கோள்‌ போன்ற-8ற்றம்‌ காரணமாகவும்‌, வெளிநாட்டார்‌ 
படையெடுப்பு, சிதலை, இராமபாணம்‌ போன்றவைகளின்‌ தாக்கு 
தலாலும்‌ பல ஏடுகள்‌ அழிந்தவை போக மிகுந்தவைகளில்‌ சில 
மேலை நாட்டு நூல்‌ நிலையங்களுக்கு எடுத்துச்‌ செல்லப்பட்டன 
வெனக்‌ கூறப்படுகன்றது. இன்னும்‌ எஞ்சியுள்ள ஏடுகளாலும்‌, 
அம்‌ மருத்துவக்‌ கலையைத்‌ தொன்றுதொட்டுக்‌ கையாண்டுவரும்‌ 
மருத்துவர்கள்‌ வாயிலாகவும்‌, பல நூற்றாண்டுகளாக அதன்‌ 
அடிப்படை உண்மை, தனித்தன்மை காரணமாகவும்‌ சித்த 
மருத்துவம்‌ அழியாது நிலைபெற்றிருக்கிறது. 


தஞ்சையையாண்ட மராட்டிய மன்னர்‌ சரபோஜி அவர்‌ 
களின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ சித்த, ஆயுர்வேத, யூனானி மருத்துவ 
ஏடுகள்‌ எல்லாம்‌ சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌ அரியணை 
ஏறின. மருத்துவப்‌ புலவர்களின்‌ அனுபவங்கள்‌ ஏடுகளில்‌ ஏறி 
ஏமமுற்றன. மருத்துவம்‌ செய்முறையும்‌ பிணித்‌ தீர்வும்‌ அவர்‌ 
ஏற்படுத்திய தன்வந்திரி மகாலில்‌ மறுமலர்ச்சியுற்றன. அவர்‌ 
ஆட்சிக்குப்பின்‌ சித்த மருத்துவம்‌ அரசு ஆதரவை இழந்து 
பழையப்டி குடிமக்களின்‌ ஆதரவு கொண்டு ஆங்காங்கு வழக்கில்‌ 
இருந்துவரலாயிற்று. 


மிக அண்மையில்‌, வெள்ளையராட்சிக்‌ காலத்தில்‌ நீதிக்கட்சி 
சார்பில்‌ முதல்‌ அமைச்சராகப்‌ பணியாற்றிய பானகல்‌ அரசர்‌ 
1924-ல்‌ இந்திய மருத்துவப்‌ பள்ளியைத்‌ தோற்றுவித்து, பல 
கிராம மருத்துவ மனைகளை அமைத்து இயங்கச்‌ செய்து சித்த - 
மருத்துவம்‌ முதலான இந்திய மருத்துவ முறைகளின்‌ மறு 


Digitized By Roja Muthiah Research Library 


11 


மலர்ச்சிக்கு வித்தூன்றினார்‌. அக்‌ காலத்தில்‌ மேற்படி கல்வி 
நிலையத்தில்‌ பயிலும்‌ மாணவர்களுக்கு அமைந்த பாடத்திட்டப்‌- 
படி கற்பிக்கப்‌ போதிய பாடப்‌ புத்தகங்களும்‌, முதல்‌ (மூல) நூல்‌ 
களும்‌ இல்லாக்குறையை ஓர்ந்து பாடப்‌ புத்தக ஆக்கக்குழுவை 
அரசு அமைத்தது. அந்நாள்‌ சித்த மருத்துவத்துறைத்‌ தலைமை 
ஆசிரியராய்‌ இருந்த பண்டித, வைத்திய ரத்தினம்‌, மருத்துவ 
சிரோன்மணி காலஞ்சென்ற ௧. ச. முருகேச முதலியார்‌ 
அவர்கள்‌ குணபாடம்‌ (மூலிகை வகுப்பு) என்னும்‌ நூலைத்‌ தம்‌ 
சொந்த முயற்சியால்‌ இயற்றி அரசினர்க்கு நன்கொடையாக. 
அளித்து வெளியிடச்‌ செய்தும்‌, குழுவினர்‌ அரசுவழி வெளியிட்ட. 
நஞ்சுநூல்‌, பாலவாகடம்‌ என்னும்‌ நூல்களைப்‌ பார்வையிட்டும்‌. 
உதவினார்‌. அக்‌ குழுவினர்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட மருத்துவச்‌ சுவடி. 
களையும்‌, அச்சிட்ட நூல்களையும்‌ சேகரித்து ஒரு நூல்‌ நிலையம்‌ ஏற்‌ 
படுத்தினர்‌. 


மேற்படி பள்ளி, கல்லூரியாக மிளிர்ந்தபோது, அந்நாள்‌ 
கெளரவ இந்திய மருத்துவ இயக்குநராகப்‌ பணியாற்றிய 
டாக்டர்‌ ம. ரா. குருசுவாமி முதலியார்‌ ஊக்கம்‌ கொடுத்தமை. 
காரணமாக 1950-ல்‌ சத்த மருத்துவம்‌. மருத்துவாங்கச்‌ சுருக்கம்‌, 
நோயில்லா நெறி, குணபாடம்‌ (மூலிகை வகுப்பு), குணபாடம்‌. 
(தாது சீவ வகுப்பு; என்ற நூல்களை அப்போது பணிபுரிந்து. 
வந்த கல்லூரி விரிவுரையாளர்களைக்‌ கொண்டு எழுதுவித்து 
அரசுவழி வெளியிடப்பெற்றன. 


௮க்‌ கல்லூரி நிகழ்ந்த காலத்திலும்‌ பின்னர்ப்‌ பாளையங்‌: 
கோட்டைக்‌ கல்லூரி தோன்றிய பின்னுங்கூட, பாட நூல்களும்‌ 
துணை நூல்களும்‌ நிரம்பாமை பெருங்குறையாக நீடித்து வருவ: 
தாயிற்று. 


ஆகவே, பண்டைய சித்த மருத்துவ ஓலைச்‌ சுவடிகளையும்‌, 
கையேடுகளையும்‌, ஒருமுறை அச்சாகிப்‌ பின்‌ விற்பனைக்குக்‌ 
தட்டாத புத்தகங்களையும்‌ சேகரிக்கவும்‌, மருந்து செய்முறை: 
அட்டவணை தயாரிக்கவும்‌, பாடநூல்கள்‌ வெளியிடவும்‌ ஆகிய: 
பணிகள்‌ செய்ய (Pharmacopea. Committee. 1966, 0.0. M.S. 2163, 
Dt. 23-8-60) ஒரு குழுவும்‌: சித்த மருத்துவக்‌ கல்வி மற்றும்‌: 
பாட நூற்குழு என்று (0.0. 14.5. No. 1050 Health, Dt. 13-6-60) 
ஒரு குழுவும்‌, திருவருட்பா, திருப்புகழ்‌ முதலியவைகளில்‌ உள்ள 
மருத்துவப்‌ பகுதிகளை ஆய்வதற்காக ஒரு குழுவும்‌ எனத்‌ தமிழக 
அரசு குழுக்களை ஏற்படுத்தியது. அதன்‌ விளைவாக அறுவை 
மருத்துவம்‌, சூல்‌ மருத்துவம்‌ என்ற நூல்கள்‌ வெளிவந்தன. I 


Digitized By Roja Muthiah Research Library 


11] 


மீண்டும்‌ விரைவில்‌ பயன்காண வேண்டி 1973-ஆம்‌ 
ஆண்டு அக்டோபர்‌ திங்கள்‌ 15ஆம்‌ நாள்‌ தமிழக அரூனர்‌ 
மேற்கூறிய குழுக்களை ஒருங்கணேத்துச்‌ எத்த மருத்துவ 
அறிவியல்‌ வனர்சிக்குழு என்னும்‌ ஒரு குழுவைத்‌ (G.0.)M.5. 
No. 2571 of 23—10—73) தோற்றுவித்தார்கள்‌. அக்‌ குழுவின்‌ 
பணிகளாவன: இத்த மருத்துவ அரிய சுவடிகள்‌. கையேடு 
கள்‌, அச்சாயெ பழைய நூல்கள்‌ ஆயெவைகளைச்‌ சேகரித்துப்‌ 
பாதுகாத்தல்‌; ஓலைச்சுவடிகளை ஆய்ந்து கையெழுத்துப்படி, 
தட்டெழுத்துப்படி முதலியவைகளை எடுத்து அச்சியற்றி வெளி 
யிடல்‌; ஒருமுறை அச்சில்‌ வெளிவந்து விற்பனைக்குக்‌ இடைக்கப்‌ 
பெறாத நூல்களை மீண்டும்‌ அச்சியற்றி வெளியிடல்‌; இதுவரை அச்‌ 
சிடப்பெருத நூல்களை வெளியிடல்‌ என்பனவாம்‌. அதன்படி 
இக்‌ குழுவினர்‌ இதுவரை 400 சுவடிகளையும்‌, 100 கையெழுத்‌ 
துப்படிகளையும்‌, 230 அச்சான பழைய நூல்களையும்‌ சேகரித்‌ 
துள்ளனர்‌. 


இக்‌ குழுவினர்‌ தாம்‌ மேற்கொண்ட பணிகளைச்‌ செயலாற்ற, 
இந்திய மருத்துவத்துறை இயக்குநர்‌ அலுவலகத்தில்‌ ஒரு தனி 
அலுவலரையும்‌, அவர்க்கு உதவியாளர்களையும்‌ நியமித்துள்ள 
னர்‌. அவர்கள்‌ நூல்களைப்‌ படியெடுத்துத்‌ திருத்தம்‌ செய்து 
அச்சியற்றத்‌ தக்க வகையில்‌ செய்துவருகன்‌ றனர்‌. 


அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ 
நிதியிலிருந்து சித்த மருத்துவ நூல்‌ வெளியீட்டுக்கென்று ஒதுக்‌ 
கப்பட்ட இரண்டு இலட்சம்‌ ரூபாயைக்‌ கொண்டுமேற்படி நூல்களை 
நடைமுறைச்‌ சிக்கல்களைத்‌ தவிர்த்து வெகுவிரைவில்‌ வெளியிட 
மேற்படி சத்த மருத்துவ அறிவியல்‌ வளர்ச்சிக்‌ குழுவிலுள்ள 
உறுப்பினர்‌ சிலருடன்‌, அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி 
சுவாமி திருக்கோயில்‌ அறங்காவலர்க்குழுத்‌ தலைவர்‌ அவர்களையும்‌, 
மேற்படி திருக்கோயில்‌ நிருவாக அதிகாரியையும்‌ கொண்டு 
அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்‌ சித்த 
மருத்துவ நூல்‌ வெளியீட்டுக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அக்‌ குழு 
மூடிவெடுத்தபடி முதல்‌ வெளியீட்டு வரிசையில்‌ 33-வது எண்‌ 
ணுள்ள இந்நூல்‌ அகத்தியார்‌ கன்மகாண்டம்‌ எனப்‌ பெறும்‌, 





மேற்கண்ட அரிய நூலின்‌ வெளியீட்டுப்‌ பணிக்குப்‌ பெருந்‌ 
தொகை தேவைப்படுவதால்‌, இப்‌ பெரும்‌ பணியை விரைவில்‌ 
செயல்படுத்த உளங்கொண்ட நம்‌ தமிழக அரசின்‌ நல்வாழ்வுத்‌ 
அறை அமைச்சர்‌ மாண்புமிகு பேராசிரியர்‌ உயர்திரு. ௧. அன்பழகன்‌ , 
எம்‌. ஏ. அவர்கள்‌ பேரார்வங்‌ கொண்டு மேற்படி பணிமுட்டின்றி 


Digitized By Roja Muthiah Research Library 


iV 


முடிவதற்கு அரசு நிதியிலிருந்து ஆண்டொன்றுக்கு ஐம்பதாயிரம்‌ 
ரூபாய்‌ வழங்க அணை பிறப்பித்தார்‌. 


மேலும்‌; அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி சுவாமி திருக்‌ 
கோயில்‌ அறங்காவலர்குழு முன்னாள்தலைவர்‌ உயர்திரு பு மனோகரன்‌ 
அவர்களைக்‌ கொண்டு முதல்‌ தவணையாக மேற்படி திருக்கோயில்‌. 
கருவூலநிதியிலிருந்து இரண்டு இலட்சம்‌ ரூபாயை ஒதுக்கி வழங்கச்‌ 
செய்தமையும்‌, சித்தமருத்துவ நூல்கள்விரைவில்‌ வெளியாகவாய்ப்‌ 
புத்தேடித்‌ தந்தமையும்‌, காலஞ்சென்ற திரு. டாக்டர்‌ ஜி. டி. நாயுடு 
அவர்களைக்‌ கொண்டு காலஞ்சென்ற திரு, டி. வி. சாம்பசிவம்‌ 
பிள்ளையவர்கள்‌ தொகுத்து வைத்திருந்த மருத்துவப்‌ பேரகராதி 
யின்‌ முதல்‌ மூன்று பகுதிகளையும்‌ பிற சித்த மருத்துவ இலக்கியங்‌ 
களையும்‌ அச்சிட்டு வெளியிடச்‌ செய்தமையும்‌ அமைச்சர்‌ பெரு 
மகனார்‌ சித்த மருத்துவ மறுமலர்ச்சிக்கு முழுமனத்துடன்‌ ஆற்றி 
வரும்‌ செயற்கரிய ஆக்கச்செயல்களாகக்‌ கூறிப்‌ பெருமிதமடை 
யலாம்‌. இதற்குத்‌ தமிழகம்‌ என்றென்றும்‌ நன்றி செலுத்தக்‌ 
கடமைப்பட்டுள்ளது. 


அருள்மிகுபழநிதண்டாயுதபாணி திருக்கோயில்‌ அறங்காவலர்‌ 
குழுவின்‌ முன்னாள்‌ தலைவர்‌ உயர்திரு. பு. மனோகரன்‌ அவர்கள்‌ 
தமக்குள்ள பற்பல அறப்பணிகளுக்கிடையேயும்‌ இக்‌ குழுவின்‌ 
கூட்டங்களில்‌ பங்கு கொண்டு, நூல்‌ வெளியீட்டுக்கான பற்பல 
வழிமுறைகளையும்‌, ஆலோசனைகளையும்‌ வழங்க, வெளியீட்டுப்‌ 
பணி ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ பெற்றுத்‌ தங்கு தடையின்றி நூல்கள்‌ 
வெளிவர, மேற்படி இருக்கோயில்‌ நிதியிலிருந்து மேற்படி அறங்‌ 
காவலர்‌ குழுவினரைக்‌ கொண்டு முதல்‌ தவணையாக இரண்டு 
இலட்ச ரூபாய்‌ வழங்கச்‌ செய்ததோடு, சித்த மருத்துவக்‌ கல்லூரி 
ஒன்று பழநியில்‌ தோற்றுவிக்க உடன்பட்டமைக்கும்‌, சென்னையில்‌ 
மத்திய சித்த மருத்துவ நாலக மொன்றை நிறுவக்‌ கட்டடம்‌ 
கட்டித்தர முயன்றமைக்கும்‌ இக்‌ குழுவினரும்‌, இதில்‌ பணியாற்றி 
வருபவர்களும்‌ என்றும்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டவர்‌ 
ஆவார்கள்‌. 


மேற்படி அறங்காவலர்‌ குழுத்தலைவர்‌ அவர்களுக்கு உறு 
துணையாக இருந்து ஒத்துழைத்து வரும்‌ மேற்படி திருக்கோயில்‌ 
நிருவாக அதிகாரி அவர்களுக்கும்‌, இப்‌ பணிகள்‌ நிறைவுபெற 
ஆக்கிய தீர்மானங்களுக்கு ஒப்புதல்‌ அளித்து வரும்‌ இந்து சமய 
அறநிலையப்‌ பாதுகாப்புக்‌ குழுத்‌ தலைவர்‌ உயர்திரு, கே. எஸ்‌, 
நரசிம்மன்‌ ஐ.ஏ.எஸ்‌., அவர்களுக்கும்‌ இக்‌ குழுவினரின்‌ உளன்‌ 
கனிந்த நன்றி உரித்தாகுக. 


Digitized By Roja Muthiah Research Library 


V 


... இக்‌ குழுவினர்‌ பணியாற்றுவதற்கு ஏற்ற இடவசதியும்‌, பிற 

வசதிகளும்‌ தம்‌ அலுவலகத்தின்‌ ஒரு பகுதியில்‌ கொடுத்து, பணி 
இடையிடின்றி நடைபெற வேண்டிய ஆலோசனைகளும்‌, ஊக்க 
மும்‌ அளித்துவரும்‌ இந்திய மருத்துவத்துறை இயக்குநர்‌ 
டாக்டர்‌ பு. மு. வேணுகோபால்‌, எச்‌. பி, ஐ. எம்‌. அவர்களுக்கு 
எங்கள்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌. 


அச்சடிக்கும்‌ தாள்கள்‌ அடக்க விலையில்‌, திருவாளர்கள்‌ சேஷ 
சாயி பேப்பர்‌ மில்சாரிடமிருந்து மிக விரைவில்‌ கிடைக்கும்படி 
செய்த முத்தமிழ்க்‌ காவலர்‌ கி. ஆ. பெ. விசுவநாதம்‌ அவர்களுக்கு 
இக்‌ குழு நன்றி தெரிவிக்கக்‌ கடமைப்பட்டுள்ளது. 


மற்றும்‌ இந்‌ நூல்களை அச்சியற்ற ஏற்றவண்ணம்‌ மூலப்படி 
களைத்‌ திருத்தம்‌ செய்வித்தும்‌, கருத்துரைகள்‌ தந்தும்‌ இக்‌ குழு 
வுக்குத்‌ துணை புரிந்துவரும்‌ தனி அலுவலர்‌ டாக்டர்‌ வி. விசுவ 
நாதன்‌, எல்‌. ஐ. எம்‌. அவர்களையும்‌, அன்னாருக்குத்‌ துணைபுரிந்து 
வரும்‌ டாக்டர்‌ மு. செளரிராசன்‌, புலவர்கள்‌ வை. முரு, முத்துக்‌ 
குமாரசாமி, நா. மு. மாணிக்கம்‌, வி. செ. விநாயகம்‌, தா. 
சிங்காரவேலு ஆகியவர்களையும்‌ இக்குழு மனமுவந்து பாராட்டு 
கிறது. 


இந்‌ நூலைக்‌ குறுயெ காலத்தில்‌ அழகிய முறையில்‌ அச்சியற்றிய 
எரிமீட்டி அச்சகத்தாரின்‌ சேவைக்கு இக்‌ குழு மனமுவந்து 
பாராட்டுதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறது. 


சான்றோர்‌ நிறைந்த இவ்வுலகு இந்நூலிற்‌ காணும்‌ குற்றங்‌ 
கண்டு முனியாது பொறுப்பதோடு காணுங்‌ குறைகளை அருள்‌ 
கூர்ந்து தெரிவித்து அடுத்த பதிப்புகளில்‌ அக்குறைகள்‌ களைய 
உதவுதல்‌ நற்கடஞம்‌ எனக்‌ கூறி இந்நூலினை வெளியிடுகன்‌ றனம்‌, 


டாகடர்‌ இரா. தியாகராசன்‌, எல்‌. ஐ. எம்‌. 


தலைவர்‌, 
இத்திய மருத்துவத்துறை அருள்மிகு பழநி தண்டாயுதபாணி சுவாமி 
இயக்குதர்‌ அலுவலகம்‌, திருக்கோயில்‌ சித்த மருத்துவ நூல்‌ 
சென்னை -600029. வெளியீட்டுக்குழு 


Digitized By Roja Muthiah Research Library 


உள்ளுறை 


பக்கம்‌ 
அண்டத்‌ தைலம்‌ “29 
அப்பிரகச்‌ செந்‌ தூரம்‌ டட 
அயச்‌ செந்தூரம்‌ 15 
அரப்பொடிச்‌ செந்தூரம்‌ வ 58 
அவிழ்‌ தவகை 18, 19, 22, 24, 25, 31, 33, 34, 38, 40, 45 
ஆனந்தவாயு கன்ம வரலாறு ர! 
இரச பற்பம்‌ il 
ஈளைநோய்‌ வரலாறு | வ 10 
ஈளைநோய்க்குத்‌ தாளக பற்பம்‌ 10 
எண்வகை குன்ம வரலாறு oo 16 
கட்டினங்களுக்குப்‌ பால்மெழுகு +] | 
கண்ணோய்‌ வரலாறு வ சை]! 
கண்ணோய்த்‌ தைலம்‌ | டட 43 
கரங்களுக்குக்‌ கலிக்கம்‌ ம்‌ 51 
கரப்பான்‌ முதலிய நோய்‌ வரலாறு : 37 
கன்ம நிவர்த்தி 3, 12, 16, 19, 30, 33, 39, 41, 44 
கன்ம விலக்கம்‌ 18, 21, 23, 25 
காமகேசரி குளிகை 6 
கிராணிநோய்‌ வரலாறு க 32 
கிராணிக்கு லேகியம்‌ உட 50 
குட்ட வரலாறு ௦9௪ 18 
குட்டத்திற்குத்‌ தைலம்‌ 1 
குமரித்‌ தைலம்‌ 2 
குன்மத்திற்கு இளகம்‌ «17 
சரநோய்‌ முதலிய வரலாறு வ 34 
சுரநோய்‌ வரலாறு ட. 28 
சூல்நோய்‌ வரலாறு 4 
செவி நோய்க்குத்‌ தைலம்‌ 24 


Digitized By Roja Muthiah Research Library 


தலைமுழுகத்‌ தைலம்‌ 

தாம்பிரச்‌ செந்தூர லேகியம்‌ 
தைலம்‌ 

நோய்‌ வகை 

பஞ்சலோக செந்தூரம்‌ 

பாண்டு நோய்‌ வரலாறு 

பித்தம்‌ வரலாறு 

பிளவை முதலிய நோய்‌ வரலாறு 
பீனசம்‌ முதலிய நோய்‌ வரலாறு 
பூவகை லேகியம்‌ 

மருதீதுவகை 

வங்கச்‌ செந்தரரம்‌ 

வலி வரலாறு 

வாத கன்ம வரலாறு 

வாத ராசாங்கத்‌ தைலம்‌ 


உள்ளுறை முற்றிற்று 


Digitized By Roja Muthiah Research Library 


16 
23 


46 
30 
21 
39 
23 
48 
42 
35 
[9 


14 


அகத்திய முனிவரருளிச்‌ செய்த 


கனமகாண்டம்‌ 300 


நோய்‌ வகை 


பூரணமாய்‌ மூலமுத லாறாதாரம்‌ 
புரியட்டந்‌ தசவாய்வு நாமமூன்று 

காரணமா யிடைபின்னாய்‌ சுழிமுனையுமாகிக்‌ 
கலந்து நின்றவாதபித்த சிலேத்துமமாகி 

மாரணமாய்ச்‌ சடத்துனுள்ளே தத்துவங்கள்‌ 
மனம்புத்தியாங்காரஞ்‌ சித்தத்தாலே 

. வாரணமாய்நடத்தவித்த கன்மத்தாலே 
- வந்ததடாநோய்களெல்லா மனிதர்க்காமே, [ 


- ஆமப்பா மனிதர்செய்த கன்மத்தாலே 
அரகரா மேசுமென்ற ராசாவாலே 
.காமப்பால்‌ வீதனத்தாற்‌ பொசிப்பினா லுங்‌. 
கைக்கடங்கா' நோய்கள்வருங்‌ கன்மத்தாலே 
- பபோமப்பா”மேகம்வந்த காரணந்தான்‌ 
புகலுவே னுயிர்வதைகள்‌ செய்வதனாலப்பா 
.நாமப்பா கண்டபடி சொன்னோங்கேளு 
நலமான வாதசலம்‌ பித்தசலமாமே, 2 


-செலமான சிலேத்துமந்தான்‌ சலமூன்றினாலே 
சேர்ந்துகொண்டு இருபதென்றசலமதாச்சு . . 
நலமான பேர்தொகுத்துச்‌ சொல்லக்கேளு 
நல்லகெந்த னுருத்திராங்கனிந்திரகண்டி. 
“குலமான சலதோத்திரன்‌ பஞ்சவண்ணன்‌ 
கொடியருசி கஞ்சிலாங்கன் ரெ தீ $ தவண்ணன்‌ 
்‌ பெலமானபீதவண்ணன்‌ ரத்தினவண்ணன்‌ 
பேசரிய சம்பிராச னனந்தனாமே. ப $ 


..அனந்தனொடு நீலகண்டன்‌ தவளவண்ணன்‌ 
அதிபிரமன்‌ மதுவேக னத்‌ தனோடு 

'இனந்தணிக்கு மெலும்புருக்கி புட்ப்ராசன்‌ 
சேர்ந்தவகை யிதுக்குங்‌ குண த்தைக்கேளு ' 


Digitized By Roja Muthiah Research Library 


2 கன்மகாண்டம்‌ 


மனந்தனிலே கெந்தனுக்கு மாம்பூவாசம்‌ 
வாதத்தா லெழுந்தசலம்‌ புளிப்புமெத்த 
குணந்தனிலே ருத்திராங்கன்‌ .தாழம்பூவாசங்‌ 
குனிப்பாகுஞ்‌ சிலேத்துமத்தி லெழுந்தமேகம்‌. த்‌. 


மேகமிந்த யிந்திரகண்டி செண்பகப்பூவாசம்‌ 

வேகமடா சிலேத்துமத்தில்‌ பித்தங்கூடில்‌ 
நாகமென்ற விடத்தினுட ரசமேபோலாம்‌ 

சலதோத்தி ரன்தான்‌ குங்‌ குமப்பூவாசம்‌ 
போகமென்ற நாக்கிட்டால்‌ கைப்புபுளிப்பாகும்‌ 

புகழ்பச்சை வண்ண்னுக்குத்‌ தசைநாற்றந்தான்‌ 
தாகமடா மிகுந்திருக்கும்‌ வா'தபித்தந்‌. 

'தன்னாலே புளிகசப்பு குணமதாமே. க. 


குணமான ருசிகனுக்குப்‌ பானகம்போலுங்‌ 
கொள்ளுமடா வாசமதுகொடியகைப்புபித்தம்‌ 
மணமான சிலாங்கனுக்குக்‌ காடிநாற்றம்‌ 
மைந்தனே கைப்புளிப்பு வாதநீராம்‌ 
நிணமான ரத்தவண்ண ஸனுதிரவாசம்‌ 
நல்லசல மினித்தகுணம்‌ சிலேத்துமந்தானப்பா 
பிணமான பீதவண்ண னுப்புநாற்றம்‌ 
பெரும்பித்தம்‌ உப்பினுட ரசனையாச்சே. டி 


ஆச்சப்பா ரத்தினவர்ண னலரிப்பூவாச 
மதன்குணந்தான்‌ வாதபித்த மதனில்தோன்றும்‌ 
போச்சப்பா சம்பிராசன்‌ கோமூத்திரம்‌ வீசும்‌ 
பெரியசல மதுவாய்நீர்ப்‌ .பித்தம்வாதம்‌ 
நீச்சப்பா அனந்தனுமோ சர்மந்தான்வாசம்‌ 
ரசனையடா னியது சலேத்துமமாகும்‌ 
மூச்சப்பா நீலகண்டன்‌ மூத்திரம்போல்நாறும்‌ 
முகம்பிடிக்கப்‌ போகாது எறும்பரிக்குங்காணே, 7 


காணப்பா சேத்துமபித்தங்‌ கைப்புளிப்புமாகுங்‌ 
கருதியதோர்‌ தவளவண்ணன்சா ணாகம்வீசும்‌ 
பேணப்பா சக்கரைபோ லினித்தசேத்துமம்‌ 
பிரமனது பந்தனம்போல்‌ வாசமாகும்‌ 
மூணப்பா மிளகதுபோ லுறைப்புச்சேரும்‌ 
மூத்தபித்த வாதமது நிறைந்துபாயும்‌ 
பூணப்பா மதுவேகன்‌ கள்ளினாற்றம்‌ 
பூண்டசிலேத்‌ துமவாதம்‌ புளிப்பதாமே 8. 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்‌ மகாண் டம்‌ த 


புளிப்பாகும்‌ அத்தனுமோ யால்போல்வீளம்‌ . 

புகமான வெண்ணெய்யுட3ரசனையாகுஞள்‌ 
சளிப்பான வாதபித்த மிகுந்தநீருத்‌ 

தளர்ந்த அத்தி சுண்ணாம்பு போலாம்வாசங்‌ 
களிப்பாகுஞ்‌ சுண்ணம்போல்‌ கடுப்புமாகுங்‌ 

கண்டுகொள்ளு பித்தசிலேத்‌ துமந்தானப்பா 
துளிப்பான வெலும்புருக்கி ஊளைதாற்றஞ்‌ 

சொல்லுகிறேன்‌ சிறுகைப்பு வசம்பின்காரம்‌. 9 
வசமாகும்‌ வாதபித்தந்‌ தொந்திப்பாகும்‌ . 

வாய்த்தபுட்‌.ப ராசனுமோ மல்லிகைப்பூவாசம்‌ 
நிசமாகு மெரித்தநீர்‌ பித்தநீராம்‌ 

நில்லாது வாதத்தில்‌ நீர்முனப்பா 
இசமான துவாதசத்தில்‌ நீர்வான்போகச்‌ 

செப்புவேன்‌ கன்மங்கள்‌ தொலையச்சொல்வேன்‌ 
கசமான குடந்தனிலே நீரெடுத்து 

கணபதிக்கும்‌ நந்திக்கும்‌ அரசடிக்கும்வாரே. 10 

கன்மநிவாத்தி 


வாரப்பா குடம்நூறு நந்திவலம்வந்து 
மைந்தனேரிவபூசை விட்டுணுபூசை 
நேரப்பா கோதானம்‌ ஓமசாந்தி 
நிதம்பத்துத்‌ தரஞ்செய்யில்‌ தீருங்கன்மம்‌ 
பாரப்பாகன்மநிவர்த்தி செய்யாவிட்டால்‌ 
பலியாது வைத்தியந்தான்‌ கன்மத்தாலே 
பேரப்பா மருந்தினால்‌ பிணியே தீர்ந்தால்‌ 
பெருத்தகன்மம்வைத்தியனைப்‌ பிடிக்குமன்றே, 11 
பிடியாமல்வைத்தியந்தா னோய்களுக்குப்‌ 
பெருத்தகள்மந்‌ தீர்ப்பதற்குப்‌ பேணிச்சொல்வேன்‌ 
மடியாமல்‌ கன்மங்கள்‌ நிவர்த்தி செய்து 
வையகத்தினோய்தீர்த்தால்‌ வைத்தியனாகுங்‌ 
கடிதான நோய்களுக்கு : மருந்துசெய்தால்‌ 
கன்மங்கள்‌ போவதெங்கே கண்டு சொல்லு 
குடிவழியே தொடருமடா கன்மந்தானுங்‌ 
குறிப்பறிந்து கன்மத்தை நிவர்த்தி செய்யே 12 
மேகராசாங்கம்‌ 
செய்வதற்கு மேகராசாங்கம்‌ சொல்வேன்‌ 
திறமான வாதிமகன்‌ வைத்தியனாகில்‌ 
வெய்வதுவாங்‌ குறுந்தொட்டி பல நூறப்பா 
வேணுமென்‌ ற .விலாமிச்சு பேராமுட்டி 


Digitized By Roja Muthiah Research Library 


த்‌  கன்மகாண்டம்‌ 


கைவசமாய்‌ நறுநின்றிக்‌ இழாநெல்லி 
கனமான வெட்டிவே ரிருவேலி வேரும்‌ 
சைவமென்ற வில்வவேர்‌ மதுரத்தோடு I 
சார்வான அமுக்கறாவேர்‌* கஞ்சாவேரே. 13 


கஞ்சாவும்‌ நிலப்பனையு முத்தக்காசுங்‌ 
கனமான அமிர்தவல்லி அறுகுகேளு 
'மிஞ்சாமல்‌ வகைநூறு பலமாய்‌ வாங்கி 
விடுநாறு மெண்படிதான்‌ வற்றக்காய்ச்சி 
, தஞ்சமுட னெட்டிலொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கித்‌ 
தன்னுக்கு ளின்னமொரு சார்வுகேளு 
பஞ்சதிரவியம்‌ நெருஞ்சில்‌ நாயுருவி மூலம்‌ 
பாரப்பா தூதுவளை மூலத்தோடே. 14 


மூலமிட னால்விழுது குருவிஞ்சிகமுகு 
முத்தினதோர்‌ வெள்ளைசிறு வழுதலையின்‌ வேருஞ்‌ 
- சாலவே வகைக்கொரு பலமாய்வாங்கித்‌ 
தான்‌ தூணி நீர்தன்னில்‌ போட்டுக்‌ காய்ச்சி 
ஏலவேயெட்டி லொன்றாய்க்‌ கியாழம்‌ வாங்கி 
யிருநீருங்‌ கிடாரத்தில்‌ விட்டுப்‌ பின்பு 
பால்வகையாம்‌ நாவல்மரப்‌ பட்டைவகைகொண்டு 
பலமூன்றா மாவாரையின்‌ பட்டைமூன்றே. 15 


மூன்றான பொன்முசுட்டை வேர்பலந்தான்‌ மூன்று 
முழுதுமது 8லைசுட்ட சாம்பல்‌ மூன்று 
ஏன்‌ றதொருமாதுளையின்‌ வேர்‌ பலந்தான்‌ மூன்று: 
இயல்பான திரிபலையின்‌ வேர்பலந்தான்‌ மூன்று 
ஆன்றதொரு வூமத்தன்‌ வேர்‌ பலந்தான்‌ மூன்று 
| அத்திவேர்‌ பலமூன்று ஆகவொன்றாய்ப்‌ 
பாண்டமதி லிட்டேதான்‌ தூணி நீர்வார்த்து 
பரிவாக வெட்டிலொன்றாய்ப்‌ பதத்தில்வாங்கே, 16 


வாங்குவது இன்னமொரு வகையைக்கேளு 
வளமான நீர்வள்ளிக்‌ கழங்கு கொட்டி 
பாங்குடனே தாமரையின்‌ வளையம்‌ நெல்லி 
பரிவான காட்டாத்திப்பூ முருங்கைப்பூவுந்‌ 
தாங்கிய3தார்‌ தூதுவளைப்‌ பூமாதளைப்பூவுத்‌ . 
தனிவில்வம்‌ நெல்லிப்பூ தாழம்பூவு 
மாங்குசெறி ஆவாரங்‌ கருவேலம்பூ 
வளமான முசுட்டைப்பூ தென்னம்பூவே.. ட 17 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 2 


்‌” பூவெல்லாம்‌ வகைக்கொரு பலமாய்‌ வாங்கிப்‌ . : 
புதுப்பாண்டத்‌ துள்ளிட்டுத்‌ தரணிநீர்‌ விட்டு 
பாகமாய்க்‌ காய்ச்சியதை யெட்டொன்றாய்வாங்கி 
பாங்கான யொழமெல்லாம்‌ ஒன்றாய்‌ விட்டு 
ஆவின்பால்‌ படியொன்று செவ்விளநீரொன்று 
ஆண்பனையின்‌ பாலொன்று ஆட்டின்‌ பாலொன்று. 
காவல்செறி மங்கையர்தன்‌ முலைப்பாலொன்று 


கதித்தபழச்‌ சாறிரண்டு கலந்துவாரே, 18 


வார்த்தபின்பு இன்னமொரு வகையைக்கேளு 
வளமான வெள்ளுடனே முருங்கைவித்து 
தேற்றான்தன்‌ வித்துடனே பருத்திவித்து 
தேனுடனார்ந்திடுமியானை நாரத்தம்வித்து 
தோற்றமுள்ள தும்பைவித்து நெருஞ்சிவித்து 
துளசிவித்து பூவரசன்‌ வித்தினேடே 
தோற்றமுள்ள வெள்ளைத்தா மரையின்‌ வித்து 
சுகமான கடலையுடனு ஞந்துமாமே, 19 


ஆமென்ற நீர்முள்ளி காமப்பூவும்‌ 
அறிந்தமற்றை வித்துடனே கஞ்சாவித்து 
ஓமென்ற வகைக்கொரு பலமாய்‌ வாங்கி த 
உத்தமனே தூணிநீர்விட்‌ டொன்றாய்க்‌ காய்ச்சி 
தாமென்ற கியாழமின்னஞ்‌ சொல்வேன்‌ கேளு 
சாதிக்கா யேலமுடன்‌ தகரங்கோட்டம்‌ ' 
வாமென்ற வாலுழுவை சீரகம்‌ வெந்தயம்‌ 
வாகான சந்தனமுஞ்‌ சந்தனமுமாமே. :. 20 


ஆகவே வகையொன்று பலமொன்றாக 
அளவாகத்‌ தூணிநீர்‌ விட்டுக்‌ கய்ச்சி 

வேகவே யெட்டிலொன்றாய்‌ வாங்கிக்‌ கொண்டு 
வெள்ளறுகு நீர்ப்படிதா னொன்றுகூட்டித்‌ 

தாகவே சரக்குவகையின்ன மொன்று சொல்வேன்‌ 

 தனிப்பூனைக்‌ காஞ்சியுட சாறுநாழி 

நாகவல்லிச்‌ சாறுடனே முருங்கைச்சாறு 

நறுகதலிச்‌ சாறுடனே நாழிகூட்டே. ்‌ 21 


கூட்டுவாய்‌ செங்கருப்பஞ்‌-சாறுநாழி 
கூட்டியே யொன்றாகக்‌ கியாழத்தில்‌ சேர்த்து 
நாட்டுவாய்‌ கியாழத்தி லெண்ணெய்‌ சேர்க்க 
நல்லெண்ணெய்‌ வேப்பெண்ணெய்‌ நறுநெய்மூன்று 





Digitized By Roja Muthiah Research Library 


6 கன்மகாண்டம்‌ 


மூட்டுகாய்‌ வசையொன்றுக்‌ கெண்படிதானப்பா 
மூதுண்டக்‌ கயொழத்தில்‌ முறைதப்பாமல்‌ 
ஆட்டுவாய்‌ கற்கவகை சொல்லக்கேளு 
ஆளனதொரு வால்மிளகு நறுக்குமூலம்‌. 22 


மூலமூடன்‌ திரிகடுகுதிரிபலாதி 

முந்திரிகை பேரிச்சுமிளகு கூட்டி 
யேலமுடன்‌ கற்கண்டு வங்காளச்‌ சனி 

இம்பூரல்‌ வேருடனே முந்திரிக்கை சூடன்‌ 
சாலவருள்‌ குங்குமப்பூ குளவிந்தமஞ்சள்‌ 

சாத்திரமாம்‌ பேதியுடன்‌ தக்கோலங்குக்கில்‌ 
பாலையென்ற அரிசிவகை சொல்லக்கேளு 

பாங்கான செவ்விளநீர்‌ கட.லழிஞ்சில்‌ . 23 


கடலான பத்திரியுங்‌ கராம்பு மோமங்‌ 
கசகசா மஞ்சிட்டி சாரப்பருப்பு 
மடலான துத்தமுடன்‌ கத்தூரிகுங்குமப்பூ 
மகத்தான கிராம்புவனிகு ராசானி 
உடலான கூகைநீற ரததைஅக்கிரா 
உருத்திராட்சங்‌ கலைக்கொம்பு மிருகக்கொம்பு 
மடலாஃா நற்பவளஞ்‌ சங்குகோட்ட | 
மரிவெள்ளி லோத்திரம்‌ பச்சைப்பூரம்‌. 24 


பூரமுடன்‌ புழுகு கோரோசனைதானும்‌ 

புகழ்காந்தஞ்‌ சிலாசத்து புரோசம்வித்து, 
காரமுடன முக்குராச முத்திராச்சோதி 

கம்பியாம்பி சினுடனே,கழஞ்சரண்டுபத்து. 
வாரமுடன்‌ கியாழத்தி லரைத்துமையாய்‌ 

வாகுசிறுபாகு போல்‌ கரைத்துக்கொண்டு. 
சாரமுடன்‌ மண்டலமே காய்ந்துவற்றித்‌ 

தான்மெழுகு பதமானால்‌ வடித்துவாங்கே. 25 


வாங்கிடுவாய்‌ பீங்கானில்‌ பாண்டத்துள்ளே 
வைத்திடுவாய்‌ மண்டலந்தா னெற்குழியினுள்ளே 
பாங்குடனே தைலமது வழுக்கும்போது 
பரை பூசை சிவபூசை விட்டுணுபூசை 
ஒங்கார முதலான மூலமந்திரம்‌ 
உறுதியாய்க்‌ கணபதியும்‌ வயிரவனுங்கூட்டி 
யேங்கியே திரியாதே வயிழ்தியசாப 
மேகெவே லட்சமுரு வேற்றிக்கொள்ளே. 26 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 7 


கொள்ளவே வேதியர்க்கு. அன்னதானங்‌ 

கொடுத்துநீ தைகமதுகா செடைதானுண்ண 
£மெள்ளவே மண்டலந்தான்‌ தைலமுண்டால்‌. : 

வீரியத்தைச்‌ சொல்லுகிறே னோய்தீராதோ 
தள்ளவே இருநோய்‌ சொல்லக்கேளு 

சார்பான மேகவகை யிருபதுந்தானெங்கே 
.கள்ளமாம்‌ வாத(மெங்கே கயரோகமெங்கே 

கண்காணா தோடுமடா கண்டுபாரே. 27 


யாரடா பித்தமென்ற தெல்லாம்போகும்‌ 

பகையான குன்மமொடு குட்டம்போகும்‌ 
நீரடா சூலையெள்ற தெல்லாம்போகும்‌ 

நிசமென்று கொண்டாக்கால்‌ கண்ணோய்தீரும்‌ 
.ஏரடா தங்கம்போல்‌ தேகமாகு 

மெடுத்தெடுத்த ரோகவகை யெல்லாந்தீரும்‌ 
.ஆரடா வெனைப்போலே சொல்லபைபோருர்‌ 

ஆச்சரியந்‌ தைலமது அமுர்தமாமே. 28 


.அமுர்‌தமென்ன விதுக்கடோ கொண்டாயானால்‌ 
ஆகாத நோய்களெல்லா. மகன்றுபோச்சு 
.குமுர்தவொலி குண்டலிக்குள்‌ நந்திமீறுங்‌, 
குறிப்புடனே பத்தியந்தான்‌ கூறக்கேளு- 
_இமிர்தமெனப்‌ பாக்கிலையும்‌ புளியுமுப்புந்‌. 
தின்பண்ட. மென்றவகை. ஒன்றுமாகா 
அமுர்தமென்ற பால்சீனி பத்தியந்தான்‌ 
கறிவகைக்குப்‌. பாகலுப்புக்‌ கண்டமாகா. 29 


.கண்டுகொள்ளு பத்தியத்தில்‌ கறியைக்கேளு 
கதலியுட காயாகு முருங்கைப்பிஞ்சும்‌. 

.தண்டுசிறு 8ரையுடன்‌ நெல்லிக்காயும்‌ 
தான்துவரை அவரையுட பிஞ்சுமாகும்‌ 

பண்டுநெய்பால்‌ கற்கண்டாந்‌ தூதுளங்காயாகும்‌ 
பரிவான முசலுமே பறனவுயிலேககடை.. 

“கொண்டுடனே வெள்ளாடு வெள்ளெலியுமாகுங்‌ 
குளத்தினுள்ள அயிரைவுரால்கொரனவயாமே. 30 


-ஆமிந்த, வகைக்குளிட்டு. அவிக்கக்கேளு 
ஆனதொரு, நல்மிளகு சரகங்கத்‌ தூரி 

காமிந்த சாதிக்காய்‌ கருவாப்பட்டடை 
தான்கறுத்த வேப்பிலைசர்‌.ச்‌. கரைறெய்‌ மஞ்சள்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 


ஓமிந்தப்டி சமைத்துண்‌ பதற்குச்‌ சோறு 
்‌ உத்தமனே குருவைவால்குருவையாகும்‌ 
தாமிந்தத்‌ தைலவகை யாருக்குச்சொன்னோம்‌ 
நல்லோர்க்கு இத்தைலம்‌ நன்றாங்காணே. ந 
அப்பிரகசெந்தூரம்‌ | 
காணப்பா வின்னமொரு செந்தூரந்தான்‌ 
காசினியோர்‌ பிழைக்கவென்று கருவைச்‌ சால்வேன்‌- 
பூணப்பா சர்வாங்க நோய்களெல்லாம்‌ 
புகலுவே னன்றாகப்‌ பூண்டுகேளு 
தோணப்பா அப்பிரக நவநீதத்தைச்‌ 
சுறுக்காக வெள்ளெருக்கம்‌ . பாலைவிட்டு 
ஊணப்பா சதுர்சாம மரைத்துக்கட்டி 
யுறப்பாகக்‌ கெசபுடத்தி லொன்று தீரே. $2: 
தீர்ந்தபுடமாறியபின்னெடுத்துக்‌ கொண்டு 
்‌ செம்முள்ளிச்‌ சாற்றினா லரைத்துக்க ட்டி 
வார்ந்தபுட முன்போலே ஒன்றுதரு 
மைந்தனே ஆலம்பால்‌ விட்டு ஆட்டி 
்‌ சேர்ந்தபில்லை காய்ந்தபின்பு புடத்தில்போடு 
திறமான பொற்றலையின்‌ சாற்றாலாட்டி 
தேர்ந்தபுட முன்போலே.சேர்த்துவாங்கு 
திறமான பூநீறு கழஞ்சுசேரே. 33: 
சேர்த்துமுலைப்‌ பால்தன்னில்‌ சாமமாட்டி 
செங்கல்லென்‌ றகுகையில்வைத்துப்புடத்ை தப்போடு: 
பார்த்திடவே செந்தூரம்‌ பவழவண்ணம்‌ 
பார்த்த நோய்களெல்லா மிடையிடையில்‌ தரும்‌ 
வார்த்தந்த தைலத்தில்கூட்டிக்கொள்ளு 
மண்டலத்தில்‌ மேகமெல்லா மாண்டுபோகுங்‌ 
காற்றிடுமே மேகராசாங்கக்கற்பம்‌ 
கைகண்ட செந்தூர ,கற்பங்‌ கொள்ளே. : 34. 


தலைமுழுகத்தைலம்‌ 
கண்டுகொள்ளு தலைமுழுகத்தைலமொன்று 
கச்சோலம்‌ நன்னாரி விலாமிச்சம்வேர்‌ 
மண்டுகொள்ளு மிருவேலி வெட்டிவேரும்‌ 
மாதுளைவேர்‌ வில்வமுல்லை அமுக்கராவேர்‌ 
தண்டுகொள்ளு மிளகுடனே தாளிவேருந்‌ . 
தான்‌8ழா நெல்லியுடன்‌ குறுந்தொட்‌ டிவேரும்‌, 
பண்டகிலுஞ்‌ சந்தனமுந்‌ தேவதாரம்‌  :: 
. பாரப்பா வகையொன்று பலந்தானொன்றே ல்‌. 


கன்மகாண்டம்‌ 9: 


ஒன்றான நீர்படிதா னாற்பத்‌ தெட்டு 
உத்தமனே யெண்ணாழி யாக வாங்கி 
பன்றான நல்லெண்ணெய்‌ படியெட்‌ டாகும்‌. 
பாங்கான செவ்விளநீர்‌ படிதானஞ்சு 
மன்றான பால்நாலு முலைப்பாலொன்று 
மதுமத்தஞ்‌ சாறுநாழி மதுதானாழி 
கன்றான கரிசாலைச்‌ சாறுநாழி 
கண்டங்கத்‌ தரிழின்வேர்க்‌ இியொழம்நாழி. . 36- 


நாழியொன்று தக்காளிச்சாறு தானும்‌ 

நல்மிளகு கியாழமது நாழிகூட்டித்‌ 
தாழிதனி லொன்றாக வார்த்துக்கொண்டு 

தக்கோலஞ்‌ சாதிக்காய்‌ மதுரங்கோட்டம்‌ : 
கோழியென்ற காகோளி நீர்க்கார்‌ போதி 

கொத்தமல்லி வால்மிளகு கட்டழகு சட்டம்‌ 
நீழியென்ற மரமஞ்சள்‌ சடாமாஞ்சில்‌ 

நிறையாக வகைக்குநாற்‌ கழஞ்சாமென்னே. 37: 


என்னுமிந்த மாந்தரெல்லா மரைக்கும்போது 
இயலான ஆட்டின்‌ பால்‌ விட்டு ஆட்டி. 
நன்னமா யெண்ணெயிலே கரைத்துவைத்து 
நன்மை பெற வேணுமென்றே கணேசன்‌ பூசை 
அன்னமுடன்‌ பால்‌ பழங்க ளிளநீர்‌ தேங்காய்‌ 
ஆலத்திக்‌ கற்பூரந்‌ தீபமாட்டி 
சொன்னபடி மெழுகுபதந் தன்னில்வாங்கித்‌ 
தோன்றவடி. கலசமது தன்னில்கேளே. 38. 


கேளப்பா கற்பூரங்‌ குங்குமப்பூ 

ளர்புழுகு சட்டங்கோ ரோசனையும்போட்டு 
நாளப்பா வடித்துட.னே யேடுகட்டி 

நலமாக வைத்துவைப்பாய்‌ முழுகும்போது 
வேளப்பா சீயக்காய்‌ வெந்நீராகும்‌ 

மெய்யெல்லாஞ்‌ சந்திரன்போல்‌ காந்தியாகுஞ்‌ 
சூளப்பா மேகசலம்‌ பறந்துபோகுஞ்‌ 

சூத்திரத்தில்‌ ஞ்த்திரமாச்‌ சொன்னேன்கேளே. 39 


சொன்னதொரு முந்நூறு மிதுமிந்நூறுஞ்‌ 
சூத்திரத்தில்‌ குறுக்கியது முப்பத்தஞ்சில்‌ 
இன்னமொரு அன்பதுமூன்‌ றன்பதுண்டு 
இது வைந்துங்‌ கன்மசூத்திரத்தானப்பா 


Digitized By Roja Muthiah Research Library 


80 ' கன்மகாண்டம்‌ 


முந்நூல்தா னாயிரத்‌ இரு நூதுமுண்டு 
முனறயான கருவெல்லாஞ்‌ சொன்னேன்பத்தில்‌ 
என்னால்‌ போலொருநூலுஞ்‌ சொல்லாதப்பா 
வெடுத்தெடுத்த உரைகளெல்லா மேற்றந்தானே.40 
ஈளை நோய்‌ வரலாறு 
ஏற்றமென்ற கய3ராகம்‌ பொல்லாரோக 
மேதகவே வந்ததென்றால்‌ சொல்வேன்கேளு 
மாற்றமாஞ்சென்மத்தில்‌ பொன்னூறுந்தான்‌ 
வாங்கினதோர்‌ கடன்தன்னைக்‌ கொடாதபாவம்‌ 
சேற்றதொரு நித்திரையில்‌ மோதினிபோல்மேகஞ்‌ 
சேர்ந்தணைந்தபோதெல்லாம்‌ கயரோகந்தான்‌ 
சீற்றமென்றகடனென்றால்‌ பொல்லாதப்பா 
சென்மித்த வாறிதுதான்‌ தெளிந்துபாரே. 41 
'தெளித்து கொண்டு கயரோகம்‌ வந்ததானால்‌ 
செய்வதொரு கன்மங்கள்‌ தீர்க்கச்‌ சொல்வேன்‌ 
அளிந்திடாக்கன்னியர்க்கு வஸ்திரதான 
மன்னதானமிடுவாய்‌ தினம்‌ நூறு பேர்க்கு 
-மொளிந்ததொரு மண்டல மே கன்னியர்க்கு 
முறையான அன்னதானம்‌ வத்திரதானமீந்து 
ஒழிந்தபின்பு சிதம்பரத்தை யெழுதிக்கட்டி 
யுறப்பாகப்‌ பின்பவர்க்குமருந்து செய்யே, 42 
ஈளைநோய்க்குத்‌ தாளகபற்பம்‌ 
-செய்வ தற்குப்‌ பற்பமொன்று சொல்லக்‌ கேளு 
திறமான தாளகந்தான்சுத்தி செய்து 
.ஐவிரலிச்‌ சாறுதான்‌ சுருக்குத்தாக்கு 
அப்பனே மூன்றுபடி யான பின்பு. 
-கைவசமாய்‌ பசலைச்சாறு சுருக்குப்‌ போடு 
கலங்காதே ஒருபடிதான்‌ கண்டுகொள்ளு 
-மைவிழியா யெருக்கம்பால்‌ கூட்டியாட்டி 
மைவில்லை செய்துடனே ரவியில்வையே. 43 
ரவிதனிலே யுலர்ந்தபின்பு னச்சுன்னம்‌ 
நலமாகக்‌ கழ்மேலாய்‌ நடுவில்வைத்து 
.அவியவே முத்தியும்‌. மூன்றுசாமம்‌ 
கட்டாக வெரித்திடவே வெளுத்துநீறும்‌ 
புவிதனிலே யிந்நீற்றை வைத்துக்கொண்டு 
போடவே பணவெடைதான்‌ சர்க்கரையில்பொதிந்து 
.கவியான கயரோகமந்‌. தாரகாசங்‌ 
கக்குகின்ற ரத்தமொடு பித்தகாசம்‌. 44 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ ..... $] 


காசமொடு மேலிளைப்பு ஈளைகாசங்‌ 
கதித்ததொரு விவ்வகைநோய்‌ காணாதோடும்‌ 
பாசமென்ற ரோகமெல்லா மறுத்துத்தள்ளும்‌ 
பறக்குமடா குட்‌.டமொடு சூலைரோகந்‌ 
தேசமெய்த்த மேகராசாங்க வெண்ணெய்‌ 
சேர்த்துநீ கொண்டிடவே தீருந்தீரும்‌ 
நாசமதாம்‌ தோய்களேல்லாம்‌ பத்தியமாய்க்கொள்ள 
நமனில்லை பதினெட்டுக்‌ குட்டம்போமே. 45 


இரசபற்பம்‌ 


போமென்ற பற்பமொன்று சொல்லக்கேளு 
புகழாகச்‌ சுத்திசெய்த ரசம்பலந்தானொன்று 
ஆமென்ற கெந்தகமுங்‌ காட்டுள்ளிக்‌ கூட்டி 
அடவானதைலமது இறக்கிக்கொண்டு 
'வேமென்ற ரசத்தை விட்டுச்‌ சாமமாட்டி 
வெய்யிலிலே வைத்தவுட னீறும்பாரு 
தாமென்ற தைலம்விட்டு ஆட்டிவில்லை 
சாதகமாய்க்‌ காய்ந்தபின்‌ புடத்தில்வையே. 46 


வையப்பா குக்குடத்நதி லெடைபோகாது 

வாயிலே கட்டாது ரசகற்பூரம்‌ 
செய்யப்பா குட்டமொடு இரந்திசூலை 

சொல்லரிய மேகவகை யெல்லாம்‌ போகும்‌: 
மெய்யப்பா புண்வகைக மிளல்லாந்தீரும்‌ 

வெளுப்போடு வீக்கமுதல்‌ வியாதிதீரும்‌ 
.கையப்பா வண்டுகடி பீனசமுந்தீரும்‌ 

கபாலத்திற்‌ சூலையொடு பவுத்திரமுந்தீரும்‌ 
பையப்பா புற்றுவகை யெல்லாங்கட்டும்‌ 

பறக்குமப்பா ரசபற்ப மறிந்துபாரே. 47 


பரிவாக வின்னமொரு லேகியத்தைக்கேளு 
பண்பான தூதுளைவேர்‌ சங்கம்வேருநத்‌: 
தெளிவான கண்டங்கத்‌ தரியின்வேருஞ்‌ 
சிறுபாலை ரிறுவழு தலையின்வேரும்‌. 
உரித்தான திரிகடுகு வசம்பினோடு: 
உத்தமனே வில்லவேர்‌ அமழுச்கராவேர்‌ 
நரிமிரட்டி செம்முள்ளி 8ழாநெல்லி 
நலமாகவகையொன்று பலமொன்றாக. 48 


Digitized By Roja Muthiah Research Library 


12 கன்மகாண்டம்‌ 


. ஒன்றாகச்‌ சூரணித்துவைத்துக்கொண்டு 
ஒருபடிதான்‌ பிரமிச்சாறு தூதுவளைச்சாறும்‌: 
பன்றான சங்கன்சா முடாதோடை 
பரிவான முருக்குவில்வம்‌ பருத்தமுல்லை 
நன்றான கொடிவேலிவேர்‌ கியாழமாக 
நலமாக வகையொன்று படியொன்றாக 
ஒன்றான சாறெல்லாமொன்றில்விட்டு 
உத்தமனே பாகுபதம்‌ வருநேரத்தில்‌, 49- 


வருநேரஞ்‌ சூரணத்தை யிட்டுக்கண்டி 
வளமான்தேன்திலே படியரை தான்விட்டு 
தருவாக நெய்தன்னை விட்டுக்கிண்டி 
சாதகமாம்‌ மெழுகுபத மானபோதேத 
குருவான பதம்போற்றிப்‌ பதனம்பண்ணி 
கொடிதான நோய்களுக்குக்‌ கழஞ்சுகொள்ளு 
உருவான தாளகபற்பஞ்‌ சூதபற்பம்‌ 
முறையாகப்‌ பணவெடைதானிதனிற்கொள்ளே 50. 


கொள்ளையிலே பாலோடு சிறுபயறுமாகுங்‌ 
கொண்டபின்பு கயரோகஞ்‌ சூலைகுட்டம்‌ 
வெள்ளையென்ற வெளுப்புமுத லிளைப்புகக்கல்‌ 
விடக்கடியுங்‌ குறைநோயு மீளுமீளுந்‌ 
தள்ளையென்ற சூதபற்ப மரிதாரபற்பம்‌ 
தடையறவே சண்ணுமடா தாக்கிப்பாரு 
பிள்ளையென்று நோயாளி பணிவானாதில்‌ 
பிணிதீரும்‌ பணியானேல்‌ பிசகுந்தானே. 51 
குட்டத்திற்குத்‌ தைலம்‌ 
பிசகாமல்‌ வைத்தியர்க்கு மனம்நோகாமல்‌ 
பேணியே கொண்டாக்கால்‌ சாவேயில்லை 
அசகாமல்‌ கன்மங்கள்‌ நிவர்த்திசெய்து 
ஆனதொரு லேகியத்தை மண்டலந்தான்‌கொள்‌ 
பதமான தைலமிமான்று சொல்லக்கேளு 
பாங்குடனேசெய்வதற்கு முறையைச்‌ சொல்வேன்‌ 
வசமான வேப்பரிசி அழிஞ்சிவித்து 
மாவிலிங்க வித்துடனே முருங்கைவித்தே. nA 
வித்தான முட்டிவித்து பேய்ச்சுரையின்வித்து 
விழுதிவித்து தகரைவித்து வில்வவித்து 
முத்தான ஆமணக்கம்‌ புரசம்வித்து 
முருங்கைவித்து திரிபலையும்‌ வசம்பினோடு 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 13 


பத்தான கொடிவேலி தேற்றாங்கொட்டை 
பறங்கிபட்டை சேங்கொட்டை. கார்க்கோலோடு 
மத்தான வூமத்தைவா லுழுவைவித்து 
வாகான தகரையுடன்‌ சிவனார்வேம்பே, 53 
'வேம்பான கருஞ்சீரகம்‌ வகையொன்றுக்கு 
வெள்ளறுகு வேரடனே வெண்தோன்றியாகுந்‌ 
தாம்பான பலமொன்று குழித்தைலம்வாங்தித்‌ 
தனிநெய்யும்‌ வேப்பெண்ணெய்‌ நாழிகூட்டி 
'சோம்பான தைலமது நாழியாகத்‌ 
துடியாக அனலேற்றி வைத்துக்கொண்டு 
பாம்பான குட்டமது பதினெட்டுக்கும்‌ 
பரிவாக மேற்பூசு மண்டலத்தில்பாரே. 54 
பாரடா சட்டையொன்று தள்ளுந்தள்ளும்‌ 
பசும்பொன்போல்‌ தேகமுமாம்‌ பரிந்துகாணும்‌ 
'நேரடா முன்சொன்ன_தைலம்மூழ்க 
நிசமானவார்த்தையிது சுருக்குமெத்தக்‌ 
காரடா குருவினுட. பாதந்தன்னைக்‌ 
| கதிகெட்ட. நோயாளி நோய்‌ £ரவென்றால்‌ 
ஊரடா யிருக்கின்ற வைத்தியர்க்கு , 
உறுதியுள்ள தங்கமடா இந்தநூலே,. 55 
வாதகன்மவரலாறு 
நூலென்ற வாதம்வந்த வகைதானேது 
நுண்மையாய்க்‌ கன்மத்தின்‌ வகையைக்கேளு 
_ காலிலே தோன்றியது கடுப்பதேது 
கைகாலில்‌ முடக்கியது வீக்கமேது 
'கோலிலே படுக்கின்ற விருட்சமான 
குழந்தைமரந்‌ தனைவெட்டல்‌ மேல்தோல்‌2வல்‌ 
.நாலிலேசீவசெந்து கால்முறித்தல்‌ 
நல்லகொம்பு தழைமுறித்தல்‌ நலித்தல்காணே, 56 
கன்ம.நிவர்த்தி 
நலியாலே வந்தகன்மந்‌ தீரவென்றால்‌ 
நன்மரங்கள்‌ தோப்புநடைசாலை வைத்தல்‌ 
தெளிவான கிணறுவெட்டல்‌ குளங்கள்வெட்டல்‌ 
தெய்வதலங்‌ கோயில்கட்டத்‌ தீரும்பாரு 
எளிதான பாலகர்க்கா பரணமீதல்‌ 
எண்பதென்ற வாதமெல்லா மிடைந்துபோகும்‌ 
பழியான நோய்வந்தா லிப்படி யேசெய்து 
பரிவாக வைத்தியத்தைப்பிறகு செய்யே 57 


Digitized By Roja Muthiah Research Library 


14 கன்மகாண்டம்‌ 


வாதராசாங்கத்தயிலம்‌ 
பிறவாத நெறிபெற்ற வைத்தியர்க்குப்‌ 
பிலமான தைலமொன்று மேகராசாங்கம்‌ 
திறமான வாதரா சாங்கஞ்செய்ய 
செகமெச்சுஞ்‌ சவுரியது பலந்தானூறு 
மறவாது முன்போலே இயாழம்‌ வாங்க 
வாகான மகாமேதை பலந்தானூறு 
முறையான சாரணைவேர்‌ பலந்தானூறு 
முன்போலே கியாழமிட்டு வாங்கக்கொள்ளே. 58. 


கொள்ளடா சென்னகரை பலந்தானூறு 
கூசாமல்‌ முன்போலே கியாழம்வாங்கு 
விள்ளடா நூறாண்டின்‌ வேப்பம்பட்டை 
விருதாக நூறுபலம்‌ கியாழம்வாங்கு 
துள்ளடா குறுந்தொட்டி மூலம்‌ நூறு 
துடியாக முன்போலே கியாழம்வாங்கு 
கள்ளடா கியாழமெல்லா மொன்றாய்ச்‌ சேர்த்துக்‌ 
கருத்துடனே யிள்னமொன்று கருதிக்கேளே, 59: 


கருதுவது மேனிச்சாறு படிதானென்று 
கையான்சாறு படிதாளிச்சாறுபடியொன்று 
சுருதிபெறு முடக்கொத்தான்‌ சாறுபடியொன்று 
சொந்தவேலிப்‌ பருத்திச்சா றுபடியொன்று 
பெருவாத மடக்கிச்‌ சாறு படியோவொன்று 
பேரானகியாழத்தில்‌ கூடச்சேரு , 
வருவதுதான்‌ வெள்ளாட்டுக்‌ கோமியமும்பா லும்‌ 
வளர்பசுவின்‌ பால்வகைக்கு நாலுபடியே. 60 


படியான அமுரியதுபடிநாலுங்கூட்டி 

பகர்வேம்பி னெண்ணெயுமெள்‌ ளெண்ணெய்தானும்‌ 
முடியானவிளக்கெண்ணெய்‌ தேங்காயெண்ணெய்‌ 

முறையான பசுவினெய்யஞ்சுங்கூட்டி 
துடியானவகைமூன்று படியதாகத்‌ 

தோணவே சேர்த்துப்பின்‌ கற்கங்கேளு 
கெடியான அதிமதுரம்‌ நறுக்குமூலங்‌ 

ளெிர்கோட்ட மரமஞ்சள்‌ மிளகுசுக்கே. 61 


சுக்குடனே சாதிக்காய்‌ ரொம்புமேலஞ்‌ 
சொல்வெளிச்‌சிப்பிசி னரத்தைஅக்குவுடனே 

மிக்கதொரு வசம்புடனே ரேணுகம்பச்சை 
வெட்டிவேர்விலாமிச்சஞ்சரங்கச்சோலந்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


சன்மகாண்டம்‌ £த. 


தக்கதொருசந்தனமுஞ்செவ்வள்ளியெல்லாஞ்‌ 
சட்டமுடனிந்துப்பு£னக்காரந்‌ . 
தக்கதொரு வெடியுப்பு சவுக்காரம்பூரந்‌ 
தனித்தவகை யொன்றுக்கு கழஞ்சுநாலே. 02 
நாலான மருந்தெல்லா மரைக்கக்கேளூ 
நல்லபழச்‌ சாறுவிட்டு மைபோலாட்டிப்‌ 
பாலாலே பாகுபோற்‌ கரைத்துக்கொண்டு 
பட்சமொன்று காய்ந்துமெழு காகும்போது 
மாலான :பூநீறு சாம்‌ பிராணிசூடன்‌ 
வடிகலயந்‌ தனிலிட்டு வடித்நுக்கொண்டு 
கோலான வகைகழஞ்சுவீதம்போட்டு 
குருபூசைசெம்திடுவாய்திறமாய்த்தானே. 63: 


திறமானசிதம்பரத்தைப்பூசித்தேதான்‌ 
செய்ததொரு_மருந்துதனை மெய்யிற்பூி 
மறவாமற்‌ காசெடைதா னுள்ளேகொண்டால்‌ 
மண்டலத்தில்‌ வாதமெல்லா மருண்டுபோகு 
முறையான பத்தியந்தான்‌ முருங்கைப்பிஞ்சு 
முற்றசிறு பயருடனேதுவரைசுண்டை 
நிறமான நெய்பாலோ டயிரைவரால்‌ கெளுத்தி 
நிசமான வெள்ளாட்டுக்‌ கண்டமாமே, 64. 


அயச்செந்தூரம்‌ 


கண்டதொரு செத்தூரஞ்‌ சொல்லக்கேளு 

காசினியி லரப்பொடி தான்‌ கழஞ்சுபத்து 
நண்டான வீரமது கழஞ்சிபத்து 

நலமான வெருக்கின்பால்‌ விட்டரைத்து 
விண்டதொரு மூன்றுநாள்‌ கைவிடாமல்‌ 

வீரமிட்டு மும்முறையா யாட்டித்தீரு 
தண்டமிழ்சேர்‌ குப்பியிலே வைத்துமூடி 

சாதகமாம்‌ நெற்குழியிற்‌ புதைத்துவையே, 65: 
வையப்பா மண்டலத்திற்‌ செந்தூரந்தான்‌ 

வளர்முருக்கம்‌ பூப்போலச்‌ 'சிவந்துபோகுங்‌ 
கையப்பா கண்டதொரு செந்தூரத்தைக்‌ 

காற்பணமாய்ப்பத்துநாள்‌ திரிபலையிற்கூட்டி 
நெய்யப்பா விட்டரைத்துக்‌ கொள்ளவேணும்‌ 

நிச்சயமாய்‌ வாதமென்ற முடக்குந்தீருஞ்‌ 
செய்யப்பா 'தீவேண்டா மிதுசெந்தூரஞ்‌ | 

சேர்ந்துநின்‌ ற சூலையொடு குன்மம்போமே, 66 


ROJA MUTHIAR 
KOTTAIYUR-623 196 


TAMILNADU > INDIA 


Digitized By Roja Muthiah Research Library 


46 கன்மகாண்டம்‌ 


எணவகைக்குன்ம வரலாறு 


குன்மம்வந்த காரணந்தா னேதோவென்னில்‌ 
குடிகெடுத்து வயிறெரிச்சல்‌ கொண்டபாவம்‌ 
நன்மையில்லா மனக்கவடு பெருத்தபாவம்‌ 
நல்லோரை மனம்‌ நோகப்‌ பழித்தபாவம்‌ 
தன்மையில்லா பிறர்பசிக்க வுண்டபாவஞ்‌ 
சண்டாள தத்துவமே செய்த பாவ 
இம்மையிலே இப்பாவம்‌ வந்துசுற்றி 
யதனாலே குன்மமென வெடுத்தவாறே. 67 
கன்ம நிவர்த்தி 
வாறான குன்மமது தீர வென்றால்‌ 
வைத்தியனாலாகாது கன்மமிஞ்சும்‌ 
வீருனகன்மத்தை தீர்க்கச்சொல்வேன்‌ 
வேலவருக்‌ கபிடேகம்‌ வெள்ளியிற்செய்‌ 
ஆ௫ன தீர்த்தங்களாடச்செல்லு 
அன்னமிடு தானமுதற்‌ கோதானங்கள்‌ 
.வீறான வாலயத்தில்‌ நெய்விளக்கு மேற்று 
வேதியர்க்குச்‌ சொன்னதான மிகுந்துசெய்யே, 68 


தாம்பிரச்செந்தூர லேகியம்‌ 


செய்தபின்பு குன்மமென்ற வகையெல்லாந்தான்‌ 
தீர்க்கவொரு மருந்துசொல்வேன்‌ திறமாய்த்தேர்ந்து 
. தைவளையின்‌ சாற்றாலே கெந்தகத்தையரைத்து 
சாதகமாய்‌ மூன்றுதின மரைத்தபின்பு 
மைபோலேமெழுகாகுங்‌ குகைபோல்பண்ணி 
மண்ணென்ற குகைக்குள்ளேவைத்தபின்பு 
- கையென்ற செம்பதனைத்‌ தகடாய்த்தட்டி 
காஞ்சரையின்‌ பழச்சாற்றிலூ. றப்போடே, 69 


்‌ போட்டுவைப்பாய்பட்சமொன்று சென்றுவாங்கி 
புகழ்சீனக்காரத்தைமேலேபூசி 
” நாட்டமுடன்‌ குகைதனிலே வைத்துமூடு 
நலமான சீலைமண்தானே செய்து 
. மூட்டுவாய்‌ கெசபுடத்திலொரு புடமாய்த்தானே 
மூதண்டமாகியது நீறிப்போகும்‌ 
. பூட்டுவாயந்தெடைக்குலிங்கங்கூட்டிப்‌ 
புகழாகவரைத்ததனைபில்லைதட்டே. 70 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 17 


அரைப்பது தானெருக்கம்பா லதனாலாட்டி 
அப்பனேயோட்டில்‌ வைத்துக்‌ கெசபுடமாய்ப்போடு 
துரைக்குருவாஞ்‌ செந்தூர முருக்கம்‌ பூப்போல்‌ 
சொர்னமென்ன விதற்கடோகன்மமேது 
அரைப்பணந்தான்‌ திரிகடுகு தேனிற்கொள்ள 
வஞ்சாத குன்மமெட்டும்‌ வாயாதோடுங்‌ 
கரப்பனெொடு பெருவயிறு நீராம்பல்கேள்‌ 
கதிகெட்ட மகோதரமுங்‌ காணாதன்றே. 71 


காணுமோ வுதிரத்திலுள்ள வாய்வு 
கதித்தோடு மானந்த வாய்விலேடு 
வேணுமென்ற விஷபாகம்‌ பிறநீர்க்கோவை 
வீக்கமொடு கவித்திருந்த விடநீரெல்லாங்‌ 
கோணுமே செந்தூரங்‌ கண்டபோதே 
கூட்டிலுள்ள; நோய்களெல்லாங்‌ குடிடோம்பாரு 
ஆணுவத்தாற்சொன்னதடா விந்தநூல்தான்‌ 
ஆச்சரியஞ்‌ சித்தருக்கா யறைவேன் பாரே. 72 


குன்மத்திற்கு இளகம்‌ 


பார்த்திட்ட. லேலயந்தா னொன்றுகேளு 

பண்பான நாயுருவி யுப்பும்வாழையுப்பும்‌ 
நீர்த்திட்ட தாழையுப்புந்‌ தென்னொப்பும்‌ 

நேரான பேதியொடு சத்திச்சார 
மார்த்திட்டு நின்றதொரு வீரம்பூர 

மகத்தான நவாச்சாரம்‌ பூறீரோடு 
கார்த்திட்ட. விந்துப்பும்‌ வளையலுப்புங்‌ 

கருவான வெள்ளுப்புஞ்சங்குநீறே. m௬ 
நீறுடனே வகைக்குவொரு பலமாய்‌ வாங்கு 

நிறையான கந்தகமோ பலமோ வொன்று 
பேறுடனே திரிகடுகு பலந்தா னொன்று 

பேரான சாராயம்‌ விட்டரைத்து 
மாறுபட தெருக்கம்பால்‌ கள்ளிப்‌ பாலு 

மக்களே வகைக்குழக்காய்‌ வார்த்த ரைத்துக்‌ 
கூறுடனே நெய்யுழக்குந்‌ தேனுழக்குங்‌ 

கூட்டியே கொதிக்கவைக்க மெழுகு மாமே, 74 


மெழுகெடுத்துப்‌ பரணிதனி லடைத்துக்‌ கொண்டு 
விசைக்குவொருபணவெடை தான்தாம்பிரச்செந்‌ தூர 
மெழுகெடுத்த லேகியந்தா னரைக்கழஞ்சு 
உத்தமனே ரெண்டுமொன்றுய்‌ ரேகித்தேதான்‌ 


௧—2 


Digitized By Roja Muthiah Research Library 


18 கன்மகாண்டம்‌ 


| SO A 
மழுக்கெடுத்த சருக்கரையிற்‌ கொள்வராகி 
லட்ட்குன்மம்‌ வாயு வெல்லா ம்கன்றுபோகுந்‌ 


தொழுதெடுத்து மண்டலந்தான ரைூற்றீருஞ்‌ 
சுருக்கடர்‌ லேூயமுந்‌ தீரம்பிரமும்‌ பாரே: 75 


குட்ட வரலா று 


பாரிந்தப்‌ படிசெய்யிற்‌ குன்மந்‌ ரும்‌ 
பாலாகும்‌ நெய்யாகுஞ்‌ சிறுபயறு மாகுங்‌ 
காரிந்த வாம்த்தி லாயிபாதங்‌ “ 
கருணையினால்‌ சன்மாந்தர நோய்கள்‌ தீரும்‌ 
சேர்ந்தகுட்டமோடுகுறை நோய்கள்‌ வந்த 
சச்திகேள்‌ மலரா த்வீரும்பு கொய்தல்‌ : 
தாரிந்தி சவசெந்து வதைகள்செய்தல்‌ | 
தாய்தந்தை மனதுநொந்தது ரோகந்தானே. 76 


தாளென்ற தெய்வவுருத்‌ தனையழித்தல்‌ 
சார்வான பெரியோர்கள்‌ தமைப்பழித்தல்‌ 
கானென்ற நந்தவனம்‌ பூஞ்செடிகள்‌ வெட்டல்‌ 
கருமமடா சரீரத்திற்‌ காசுபோலே 
யூனென்ற வுடம்பெல்லாம்‌ மொட்டுப்‌ பொட்டா 
யுடன்வெளுத்துக்‌ குல .றநோயா யுதிரஞ்சிர ந்தும்‌ 
வானென்ற கருமங்கள்‌ தீர்ப்பதறீ ற்கு 
வகையொன்று சொல்வேன்கேள்‌ நந்தவனம்வையே77 


கன்ம விலக்கம்‌ 

வையடா செவ்வந்தி முளரிதானும்‌ 

வாகான கிணறுகளும்‌ சாலை சோலை 
செய்யடா தன்னைப்போ லுருத்தானொன்று 

தெய்வதல மதில்வைத்துச்‌ சாத்தார்பூசை 
செய்யடா சிவபூசை. விசேட்வோமஞ்‌ ' ': 

செகந்தனிலேமண்டலந்தான்வேதியருக்கன்னஞ்‌ 
செய்யடா நெய்விளக்கோ ராயிரந்தான்‌ 

செயமாகச்‌ செய்திடவே நிசம தாமே. NTS 


அவிழ்த வகை 


திரமாகக்‌ கருமங்கள்‌ நிவர்த்தி செய்து 


நிண்ணயமாய்‌ முன்சொன்ன தாளெகமுஞ்சூதம்‌ 
வசமான 'மேகரா சாங்க த்தோடு 


மைந்தனே முன்வைத்த ஒ தயிலமூழ்கு 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 19 


தெசமான நாளிலே தருந்‌ இருஞ்‌ 
சிந்தையிலே கலக்கமது செய்ய வேண்டாம்‌ 
விசமான வித்‌ திலொரு 'தயிலமுன்னேசொன்னேன்‌ 
வெகுசுறுக்கு விந்நோய்க்கு விருதுகட்டிக்கொள்ளே. 79 


வலி வரலாறு 


விருதா னவலி வைந்து வந்ததேது 
-மேதினியி லூர்வனமாம்‌ பறவைபட்9. 
வரிதான நாகத்தைக்‌ கொன்றபாவ 
மஞ்சு வகை வலியாச்சு அதிகமாச்சு 
பெரிதான வலியஞ்சுந்‌ தீராதப்பா ' 
பிர்‌ பலமாங்‌ கருமங்கள்‌ தீராவிட்டா 
அரிதான கருமங்கள்‌ தீர்க்கச்‌ சொல்வே 
னத்‌ தமனே நாகமஞ்சு பிரதிட்டைபண்ணே. 80 


கன்ம நிவர்த்தி 


பிரதிட்டை சிவனுக்கு நந்திக்சொன்று 

பெருத்தசிவ தலந்தோறு மண்டலந்தான்பூசை 
அடைந்திட்டே னாயிரத்தா னெய்விளக்கும்‌' 

ஆயிரம்‌ வேதியர்களுக்கு மன்னதானம்‌ 
.நிறைந்திட்வே கோதானம்‌ வத்திரதானம்‌': 

திச்சயமாஞ்‌ சிதம்பரமா மெக்கிய்நூறு 
வுறைந்திடவே சிதம்பரத்தை யெழுதிக்கட்டு 

வுத்தமனே வயித்தியத்துக்‌ குறுதிதானே, $1 


அவிழ்த வகை 


உறுதியா மெந்தெர ந்த வலிகட்கெல்லா 
'முற்பனமாய்‌ தயிலமொன்று. வுரைக்கேன்கேள்‌ 
பொறுதியாய்‌ நரியெலும்பு நாயெ லும்பும்‌ 
பூனையத்தி முயலெலும்பும்‌ புரவியன்‌ காற்குளம்பு 
மறுதியாங்‌ கழுதையத்தி பன்றியீர 
'லப்பனே மயிலீரல்‌ தோழியீரல்‌ 
.சுருதியா யாட்டெலும்பும்‌ பூநாகந்தான்‌ 
சொரியனென்‌ ற மணற்‌ றவளை கருங்காக்கைரிரசே. 82 


'சரசாகு .முடும்போடு காமரூபி. 
செம்போ த்தின்‌ தலையுடனே, பச்சைப்பாம்பு 
மரசோடும்‌ யுக்கோடும்‌ முசுறு ட்டை 
அப்பனே தண்டி. தைச்சிளப்பியர்கும்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


20 கன்மகாண்டம்‌ 


விரசாகுஞ்‌ , சேங்கொட்டை யாயிரக்காலட்டை 
வெண்புரசின்‌ வித்துடனே யூர்க்குருவிமுட்டை 
பரசான பிராயம்வித்து முருங்கைவித்தும்‌ ' 
பரிவான வசம்பினொடு பன்‌ றிநெய்யே. $3 


நெய்யான வாவிநெய்யே ரண்டத்தெண்ணெய்‌ 
நிசமாக மயிலெண்ணெய்‌ யாட்டினெய்யு 
மெய்யான வேப்பெண்ணெய்‌ புங்கினெண்ணெய்‌ 
விருதான குருந்தெண்ணெய்‌ யிலுப்பையெண்ணெய்‌ 
கையான நல்லெண்ணெய்‌ கொன்றைபுன்னை 
காட்டா மணக்கெண்ணெய்‌ தேங்காயெண்ணெய்‌ 
செய்யான சிவன்‌ வேம்பும்‌ வாலுழுவைத்தயிலஞ்‌ 
சிறப்பான வெள்ளுள்ளித்‌ தயிலம்‌ சேரே. 24. 


சேர்த்திடுவாய்‌ வகைக்கிரண்டு படியதாகச்‌ 
சிவப்பாக மருந்தெல்லா மரைப்பலமாய்க்கொண்டு 
ஆர்ந்திடவே யிடித்தரைத்து மைபோலாக்கி 
யரிதான யெண்ணெய்யிலே கரைத்துவிட்டு 
நீர்த்திடவே மூன்றுநாள்‌ முத்தீயிட்டு 
. நினைவாக மெழுகுபத மானபோதே 
கார்த்திடவே கணபதிக்கும்‌ வயிரவர்க்குங்‌ 
கருணைவரப்‌ பூசித்துக்‌ கடக்கவை3ய. 85. 


வைத்ததொரு தயிலந்தான்‌ வலிகள்ராசாங்க 

மாருட்ட மில்லையடா வச்சிரகாய, 
மெய்த்ததொரு வலிகள்வந்த நேரந்தன்னி 

லிட்டிடுவாய்‌ பதைப்புகளிற்‌ றொடுத்தொட்டு 
கைத்ததொரு மூங்கில்விட்டுக்‌ குழல்கொண்டுது 

காதிலே விட்டடைத்து கண்ணிலஞ்சனம்‌- 
வைத்துந்தானுள்ளுக்காசெடைதானீந்து 

மார்பிலே யடித்தவுட னெழுந்திருக்கும்வாறே. 86 


வாறான வலிக்கெல்லா மஞ்சனந்தானென்று 

வாய்ப்பாகச்‌ சொல்லுகிறேன்‌ வளமாய்க்கேளும்‌ 
்‌ கூருன விந்திரகோபம்‌ பச்சைப்பாம்புங்‌ 

கூர்மையுள்ள நன்மிளகும்‌ மகிழம்வித்தும்‌ 

நீருன மக்கள்வித்து வகைகளெல்லாமரைத்து 
நிச்சயமாய்‌ வெள்ளாட்டுப்‌ பிச்சுநீர்படியும்‌ 

பேருக வேயரைத்துப்‌ பன்றிப்பித்தும்‌ 
பெருங்கோழிப்‌ பித்துடனவ்‌ விரத்தமாமே. 87 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ .. . 2 


.ஆமிந்த வகைகளெல்லா மரைத்து வெள்ளி 
யதனிலொரு மஞ்சாடிவிட்டு அரைத்துக்கொண்டு 
“வோமிந்த மிளகதுபோற்‌ குளிகைசெய்து 
வுத்தமனே நிழலுலர்த்தி வெற்றிலையின்‌ சாற்றில்‌ 
வாமிந்தப்‌ படியரைத்து யெள்ளிடைதான்்‌ கண்ணில்‌ 
வைத்திடவே வலிகளைந்தும்‌ விட்டு வழிந்திடுமே 
போமித்த வலிகளைந்து மண்டலந்தான்தயிலம்‌ 
புனிதமால்‌ கொண்டிடவே போகும்வலிதானே. 88 
-வலிகளெல்லா முச்சாடன மாரணத்தை 
வாகாகச்‌ செபஞ்‌ செய்து வோமஞ்செய்து 
-சலியாமற்‌ றங்கமென்ற கட்டிற்தறி 
சாதகமாய்‌ சுத்திசெய்து தரித்தபின்பு 
பெலியதுதான்‌ கோழியென்று தலையைச்‌ சுற்றிப்‌ 
பிசாசு பவுச்சாடனாவென்று வெட்டிப்போடு 
பலியான வலிகளெல்லா முன்னைக்கண்டால்‌ 
பறக்குமடா வயித்தியனே பாருபாரே. 89 
பித்தம்‌ வரலாறு 
யாரடா பித்தமென்ற கிரிச்சனந்தான்‌ 
பதினெட்டு வகையாகப்‌ பலித்ததேது 
வூரடா யிருக்கின்ற பெரியோர்தம்மை 
யொருக்காலே பழித்ததனால்‌ வந்தபாவம்‌ 
-சீரடா பாராமல்‌ தூஷணித்தல்‌ 
சிவத்தலங்க ளதைப்பழித்தல்‌ சவமேசெய்தல்‌ 
ஆரடா கோபமென்ற பாவத்தாலே 
யப்பனே பித்தமது சரசின்மேலே. 90 
மேலேறி யகரந்தனை யெழும்பி 
மேக மென்ற புரவியது போலேயாச்சு 
மாலேறி புத்திக்கட்‌ பிரமைதோன்றி | 
மனம்விட்டுக்‌ கூத்தாடி வெளியேயேகிக்‌ 
-காலேறிப்‌ பசாசுபோற்‌ றிரிந்ததென்ன 
காரண்ட கோபமென்ற கருமத்தாலே 
யால்போலு மனமுடைய பெரியோர்‌ சாபம்‌ 
பலித்துதடா புத்தி கெட்ட பரிசதாமே, 91 
கன்ம விலக்கம்‌ 
பரிசான கன்மத்தைத்‌ தீர்க்கவென்றால்‌ 
பகருவேன்‌ கோயில்குளம்‌ பலதீர்த்தங்கள்‌ 
தரிசானவபிடேகம்‌ பால்பழங்கள்‌ 
சருக்கரை சந்தனக்குழம்பு சாந்தும்‌ பூமாலை 


Digitized By Roja Muthiah Research Library 


22 கள்மகாண்டம்‌ 


அரிதான பரங்களுக்கு மன்ன தானம்‌: 
ழ்‌ அரச்டியில்‌ நூறுகுடம்‌ 'நீரைவிட்டும்‌ 
பரிசான கோயவுக்குப்‌ புல்‌ நீர்வைத்துப்‌ 
| பாரிலே புதனோன்பு பத்துப்பத்தே. 92: 
பத்தாக விப்படியே குளிர்ச்சி செய்து 
,பஞ்சகும்பந்‌ , தாபித்துத்‌. 'தியானஞ்செய்து 
பித்தனுக்கு நூறுகுடஞ்‌ சிரசிற்செய்து... 
பிலமாகச்‌ சுப்பிரமண்ணிய மெழுஇக்கட்டிச்‌ 
சித்தாகச்‌ சுப்பிரமண்ணியம்‌ நூற்றெட்டாகச்‌ 
செபித்த்நீ மருந்துசெய்யிற்‌ நீருங்கன்மல்‌ 
கத்தாவின்‌ பாதத்தை நம்பினோர்க்குக்‌ 
கைகண்ட மருந்தொன்று கருதிக்கேளே. 93. 
அவிழ்தவகை 
கேளடா மாட்டெலும்பு நாயின்மண்டை 
கிழமனிதர்‌ வெந்தஎன்பு நீறுதன்னை 
தாளடா தேசிப்பால்‌ விட்டு மூன்று 
நாளரைத்துக்‌ கெசமாம்‌ புடத்தில்‌ வைத்து 
வேளவனை யெரி த்‌ த்சிவன்‌ சொன்னமார்க்கம்‌ 
வெந்த என்பு நீறிதனை'த்தேசிப்பாலில்‌ 
கேளடா சொல்லாதே கழஞ்சியொன்று | 
கொடுத்திடுநீ யுள்ளுக்குத்‌ இனந்தான்பத்தே 94. 
தைலம்‌ | 
பத்துநா ளிடுகவொரு தயிலஞ்‌ சொல்வேன்‌ 
பழச்சாறு படிநாலு முலைப்பால்நாலு 
முத்தான கோகுலத்தின்‌ பால்தாநாலு 
முறையான பசுவின்கோ மியந்தானாலு 
சுத்துமோர்‌ முகமுசுக்கைச்‌ சாறுபடிநாலு 
சொல்லுகிறேன்‌ கொடுப்பைரசம்‌ படிதானாலு 
வித்துமே. யதிமதுரங்‌ கோஷ்டமேலம்‌ 
விளங்கவே சீரகஞ்சந்‌ தனமுங்‌ கூட்டே, 95. 


கூட்டியே வகையொன்று பலமொன்றாகக்‌ | 
,கோகுவ. யிலைச்சாறுவிட்டு மைபோலாட்டி 
பூட்டியே நல்லெண்ணெய்‌ படிதானாலு 
புகட்டியே காய்ச்சவெடித்‌ தெடுத்து வத்துத்‌ 
தாட்டிகமாம்‌த்‌ தலையிலே குடோரியாடி .. 
சாதகமாய்‌. நாறுகுடந்‌: தண்ணீர்விட்டு: 
வீட்டிலே யிருத்திவைத்து மோருஞ்சோறு 
வேணும்டா சீனிகறி விளம்பினோமே, 96 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 23 


விளம்பவே மண்ட.லத்திற்‌ சொல்லக்கேளு 
வெறியென்ற பித்தமெல்லாம்‌.விழலாய்ப்போச்சு 
தளம்பவே யின்னமொரு மருந்துசொல்வேன்‌ 
.தானமிர்த சருக்கரைக்குத்‌ இருந்‌ இரும்‌... .- - 
களங்கமறச்‌ சொல்லிவிட்டேன்‌ முந்நூற்றுள்ளே 
கருமாந்தர நோய்தீருங்‌ காரணந்தானப்பா 
பளங்கனீந்த . ரசம்போலே பாருபாரு... .. 
பகருவேன்‌ சரசில்நோய்‌ கருமங்கேளே 97 


பீனிசம்‌ முதலிய நோய்‌ வரலாறு 


பகருவேன்‌ மண்டையிலே கரப்பான்கட்டும்‌ 
பகரரிய பீனிசங்க ளிரணத்தோடு 
நிகரில்லா. வொரு தலைநோய்‌ மண்டைக்குத்தும்‌ 
நிசமாக வந்தகன்மம்‌ நிசமாய்க்கேளு 
தகரவே காயடித்‌த லிலைபறித்தல்‌ . 
களிர்கொழுந்து. தழைமுறித்தல்‌ பட்டைவெட்டல்‌ 
நிகரில்லாப்‌ பூப்பறித்தல்‌ வேர்கொடிகள்வெட்டல்‌ 
நினைவுகெட்டுச்‌ சீவசெந்து தனையடித்தலாலே. 98 


கன்ம விலக்கம்‌ 


அடித்தகன்மம்‌ மண்டையிலே யிரண்டுங்கொண்டு 
அரகரா. நோய்மிகுந்த கருமந்தீர 

படித்துறைகள்‌ முடிச்சரங்க ளெண்ணெய்க்காப்பு 
பணிமாறுகாலத்திற்‌. றூபதீபஞ்‌ 

சடைத்தலைக்கு மபிடேகம்‌ பாதரட்சை 
தண்ணீர்ப்பந்தல்‌ மடங்கள்‌ சாவடிகள்சாலை 

முடித்ததொரு மண்டபங்கள்‌ தீர்த்தவரச 
முறையுடனேசெய்திடவே மூண்டகன்மம்போமே,09 


கன்மமென்ன தன்மமென்ன வென்றாயானாற்‌ 
காயத்தில்‌ நோய்மிகுந்து, சண்ணுஞ்‌ சண்ணும்‌ 
வன்மமென்ன, வசையறித்து, கர்மந்தீர்த்து. 
வகையுடனே மருந்துடுசய்யில்‌, வயித்தியனாகும்‌ 
_ தினைவுகெட்டு, மருந்துசெய்யிற்‌ ,பிணிதராது 
கன்மத்தை, நிவர்‌.ச்திசெய்து, மருத்துசெய்யில்‌ 
கருத்துள்ள வயித்தியனாங்‌ கருதிப்பாரே. $00 


Digitized By Roja Muthiah Research Library 


24 கன்மகாண்டம்‌ 


அவிழ்தவகை 





கருதுகின்ற கொடிவேலி பலந்தானொன்று 
கற்றாழை வேர்ப்பால்விட்‌ டரைத்துக்கொண்டு 
சுருதிபெறு நல்யெண்ணெய்‌ படியொன்றிற்கரைத்துசி 
சுகமாக மெழுகுபதந்‌ தனில்வடித்து 
நிருதியென்று தலையிலிட்டு மூழ்கும்போதில்‌ 
நெற்றியுட னிடத்தவிடி மண்டைக்குத்து 
பருதஇகண்ட பனிபோலே பறக்கும்பாரு௩ 
பண்பான திரியொன்று பகரக்கேளே 101 


கேளடாவரிதார மெருக்கின்வேருங்‌ 
கெடியான பழச்சாற்றி லாட்டிக்கொண்டு 
வாளடா திரியாக்கிப்‌ புகையைவாங்கில்‌ 
மண்டையிடி பீனிசங்கள்‌ கபாலசூலை 
நாளடா கரப்பனது செவிநோயாலே 
நாடிவந்த நீர்களெல்லாம்‌ நலமாய்த்தீரும்‌ 
வேளடா செவிநோய்க்குக்‌ தயிலமொன்று 
. விள்ளுகிறேன்‌ பரிவாக விரைந்துகேளே. 102 


செவிநோய்க்குத்‌ தைலம்‌ 
விரைந்தெருக்கின்‌ வேரோடு முருங்கைநொச்சில்‌ 
வெண்தோன்றிக்‌ கிழங்கினுடன்‌ துளசிப்பச்சை 
நிறைந்தகுரு பாகலொடு கருவீழியிஞ்சி 
நிகராக வகைக்குழக்குச்‌ சாறுவாங்கு 
சிரந்தனக்கு எண்ணெயொருபடியிற்கூட்டிச்‌ 
சீராக மெழுகுபதந்‌ தனில்வடித்து 
சுரந்தசெவி தனில்வார்த்துப்‌ பஞ்சடைக்கில்‌ 
செவிநோய்‌ நீர்ப்பாய்ச்சலது சுழன்றுபோமே, 103 


சூல்நோய்‌ வரலாறு 

சுழலாமல்‌ பெண்களுக்குக்‌ கெற்பநோய்தான்‌ 

சூழ்ந்துவந்த கருமத்தைச்‌ சொல்லக்கேளு 
அழலாலே விந்துவகை யழித்தபாவ 

மஞ்சாமற்‌: பாலகனைக்‌' கொன்‌ தபாவம்‌ 
குழுவியிளம்‌ பிஞ்சுபூப்பறித்தபாவங்‌ 

கோவினங்கள்‌ பருகும்பால்‌ குடித்தபாவம்‌ 
விளைவான விளம்பயிரை யழித்தபாவ உ 

மேதினியில்‌ மலடான விந்தைதானே 164 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 25. 


கன்ம விலக்கம்‌ 


விற்துதனை யழித்தகன்மந்‌ தீரவென்றால்‌ 

விள்ளுகிறேன்‌ பாலகர்க்குச்‌ சங்குபாலும்‌ 
நந்திபெருங்‌ கணபதிக்கோர்மண்டலந்தா 

னலம்பெறுங்கெற்பிணிக்குங்‌ குழந்தைக்கன்னஞ்‌ 
சுந்தரமாம்‌ புருடருக்‌ கன்னதானம்‌ 

சூல்பசுவுக்‌ கன்ளம்பாற்‌ பசுவுக்குப்‌ புல்‌ 
'சிந்தைபெறுந்‌ தேவிக்குச்‌ சொர்னக்கிள்ளை 

சிவபூசை விஷ்ணுபூசை செய்துகொள்ளே 105 


செய்திடுவாய்‌ சாத்தாவுக்‌ கிடுக்கும்பிள்ளை 
சேயிழைபோ லுருவமொன்று சிறுவர்க்கெல்லாம்‌ 
நெய்பழமும்‌ பொரிகடலை பயறுதேங்காய்‌ 
நியமமுடன்‌ சிவத்தலங்கள்‌ தெரிசித்தேறல்‌ 
எய்துதர்ம மித்தனையும்‌ செய்யும்போதி 
லெடுபட்டு வோடுமடா கருமமேது 
.மைவிழியா ளுதரத்தில்‌ வரும்நோய்‌ தர 
மார்க்க மொன்று சொல்‌ லுகிறேன்மருந்துதானே.106 


அவிழ்த வகை 


மருந்தான மருந்தொன்று மிதற்டேல்ல 

மகத்தான சந்தான காணிபோலாந்‌ 
திருத்துனெற வுருவியப்பு மெள்ளினுப்புந்‌ 

திருகுகள்ளி யிலைக்கள்ளி சித்திரமூலங்‌ 
குருந்தான சாரணையுந்‌ தைவேளை நொச்சி 
குறிஞ்சானு மேனியுடன்‌ கொத்தானிஞ்சி 
விருந்தான வீழியொடு தேவதாரம்‌ 

9வண்ணொச்9ி வேருடனே வெள்ளெருக்கின்வேரே 

107 


'நொச்சியொடு வகைவகைக்குச்‌ சாறுபடியொன்று 
நுண்மையுள்ள வுப்பதுவும்‌ பலங்கால்வீதம்‌ 
-கொச்ரசிமஞ்சள்‌ குளவிந்த மோமங்காயங்‌ 
குருவான விந்துப்பு வளையலுப்பு 
மெச்சுகின்ற யெவாட்சாரஜஞ்‌ சத்திச்சாரம்‌ 
வேணுமென்ற நவாச்சாரஞ்‌ சீனக்கார 
.முச்சிதமாஞ்‌ சவுக்காரங்‌ கரிய€ரக | 
முந்தசுக்கு மிளகுவசம்‌ புழுவையேலம்‌. 108 





Digitized By Roja Muthiah Research Library 


ர்க ட 


 கன்மகாண்டம்‌ 


இ 


ஏலமுடன்‌ வால்மிளகு கடுரொம்பு 

மித்தனையும்‌ வகைவகைக்குப்‌ .பலங்கால்‌ வீதஞ்‌ 
சாலவிதை யிளவறுப்பாய்ச்‌ சூரணித்துச்‌ . 

சந்தான கரணியென்‌ ற்‌ சாற்‌ றிற்‌ சேர்த்துச்‌ 
சீலமுள்ள கொம்ம்ட்டிக்‌ காய்ச்‌ சாறுநாழி 

 சிவதைபலம்‌ வேள்ளுள்ளித்‌ தயிலம்நாழி 
கோலமுடன்‌ பாகதனைக்‌ கிண்டி தண்டி 

குறுயெது வரும்போது கூ றக்கேளே. 109: 


கூறான வாவினெய்‌ படியொன்று விட்டுக்‌ 
குழம்பாக மெழுகுபதந்‌ தன்னில்வாங்கே 
யாறு பதம்பார்த்துப்‌, பீங்கானில்‌.வைத்து 
அப்பனே யின்னமொரு மருந்துகேளு 
மாறுகிற தோடையுடன்‌ பிரமிசிவன்‌ வேம்பு 
மைந்தனே யமிர்தவள்ளி வகைபடிதா னொன்று 
மேறுகன்‌ ந வாவினெய்‌ படியொன்றுவிட்டு 
இயல்பான குளவிந்த மொருபலந்தான்‌ போடே.110: 


போட்டுடனே கிண்டியது மெழுகுயதமானாற்‌ 

புகழாக வேயெடுத்துப்‌ புகலக்கேளு 
நாட்டியே குளித்தநாள்‌ மூன்றாநாள்‌ கொண்டு 

நலமான லேகியத்தைச்‌ சுண்டக்காய்வீதம்‌ 
மூட்டியே பத்துநாட்‌ கொள்ளும்போது 

முனையான கெர்ப்பநோய்‌ முலை றயிட்டோடு 
மீட்டுடனே மருந்துக்குப்‌ பத்தியந்தான்‌ 

மிளகுள்ளி கொறுக்காயுந்‌ துவரைகோழி. 11% 


கோழியிட. மிளகுநீர்‌ சுத்தியாற்றிக்‌ ப 
குடித்திடவே பால்‌ கஞ்ச குளிர்ந்தசலமாகும்‌ 
நாழியிலே புளிகாடி புகையிலையுமுப்பும்‌ 
நன்மைபெற நீக்கவே நளினமாகும்‌. 
பாழியிலே போகாது பாலருண்டாம்‌ 
,_- பஞ்சிலிட்ட தீயதுபோல்‌ நோய்கள்‌ தரும்‌ 
வாழ்விலே, யிதுவாழ்வு கெர்ப்பநோய்க்கு . 
மருந்தினிமேல்‌ வேண்டாங்காண்‌ வயித்தியர்க்கே.112. 


காமகேசரி குளிகை 


வயித்தியரே யரனாக்காற்‌ சொல்லத்தேனு , 
மாநிலத்திற்‌. புருடருத்குத்தாதுவிர்த்தி 

பயிற்றுவேள்‌. இறுபூனைத்‌ காலிஜித்தும்‌ , , 
பார்வளருஞ்‌ சூரிவித்தும்‌ நீர்முள்ளிவித்தும்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 27 


செயித்திடவே மு௫ங்கைவித்தும முக்கராவித்துஞ்‌ 
செம்முள்ளி வித்துட்னே நெருஞ்சில்வித்து 

முயித்திய வூமத்தில்‌ வித்தோரிதழின்வித்து: 
முற்றகஞ்சா வித்துடனே யாவரையின்‌ வித்தே. 113: 


வித்தென்ற முள்ளிவித்துஞ்சக்கின்வித்தும்‌ . 

முசுமுசுக்கை வித்துடனே யனிச்சம்வித்து 
மத்தென்ற வில்வவித்தும்‌ நெல்லிவித்து 

. மழகான வகத்திவித்து மத்திவித்து 
முத்தென்ற வரசின்வித்து மாலின்வித்து 
முன்னழிஞ்சில்‌ வித்துடனே புரசின்வித்தும்‌ D 

பத்தென்ற முசுட்டைவித்துஞ்‌ சுண்டை திரிபல்யும்‌ 

பகர்ந்த கருவேல்வன்னி மருதுமாமே. 114: 


மருவான வாத்திவித்தும்‌ நிலப்பனையின்‌ கிழங்கும்‌ 
வளமான வமுக்கறாவேர்‌ கறுநிற்குண்டி 
பருவான சமுத்திராப்‌ பழம்வாகைப்‌ பீசினும்‌ 
பரிவான முருங்கைப்பிசின்‌ விளாம்பிசினி யாகும்‌ 
செருவான வேலின்‌ பிசின்‌ வேப்பம்பிசினி யோடு 
நிறுவிலவின்‌ பிசினியோடு சாதிக்காய்‌ சாதிபத்திரி 
தருவான குரோசானி தேற்றான்வித்துந்‌ 
தானமிர்த சருக்கரையும்‌ 'சீனியாமே. 115: 


சீனியொடு கற்கண்டு குந்திரிக்கம்‌ திராட்டி 
சிவன்வேம்பு சென்னாயுருவி வித்து . 
மாநிலத்தி லிவையெல்லாங்கொண்டுவந்து 
வகைகழஞ்சி வீதமடா அப்பிரகச்‌. செந்தார 
மேனமுடன்‌ கழஞ்சியதை யெடுத்துக்‌ கொண்டு 
என்னசொல்வேன்‌ காமப்பூ கழஞ்சி கூட்டி 
நானிலத்தில்‌ முந்திரியின்‌ கனிச்சாற்றா லாட்டி 
நாற்பது நாழிகையரைத்துக்‌ கடலையென்னே, 116: 


என்னவே யுருட்‌ டிநிழ லுலர்த்திக்‌ கொண்டு 
இதமான வேள்ளியிட சிமிழில்‌ வைத்துச்‌ 
சொன்னதோ ராவின்பால்‌ தன்னிற்‌ கொள்ளச்‌ 
சுகமாகப்‌ புகையிலையும்‌ புளியுந்‌ தள்ளு 
அன்னமுடன்‌ பால்கூட்டி யமுது,, கொள்ளு |.ஈ 
.. அனுபோக மாயிரம்பேர்‌,,நாளொன்‌ | றுக்கு 
முன்னைவரும்‌ வீந்துவுந்தான்‌: சரெதிலேறு,. 
மூதண்ட குளிகையிது காமகே சரியே. 17 


Digitized By Roja Muthiah Research Library 


28 கன்மகாண்டம்‌ 


சரியாக விதற்8டு வொன்று மில்லை 
தாதுவிர்த்தி யில்லாட்டாற்‌ சடலம்‌ போச்சு 
மரியாத விந்துவது சிரசி லேற 
மகத்தான குளிகையது வளமாய்ப்‌ பண்ணு 
மரிதான மங்கையரு முவந்து கொண்டா 
லாயிரம்பேர்‌ சென்றாலு மடங்கா தப்பா 
துரிசான சரக்குளிகை போலே யாடுஞ்‌ 
சொர்னம்‌ போற்றேகமுமாந்‌ துரைமதனவேளே, 118 
வேளென்ன விதற்8டோ தம்பனந்தா னென்ன 
வெகுசுறுக்கு வெகுசுறுக்கு நளினமெத்த 
வாளென்ற விழியுடைய மடவாரெல்லா 
மையல்கொண்டு பின்தொடர்வார்‌ மகத்துவமெத்த 
வாளென்ற பெண்களைத்தா னனுபோ க்கி 
லடுத்துடனே விந்துவிழு மரிவைமனம்‌ வேரும்‌ 
தேளென்ற விந்துவது தம்பனமே யானாற்‌ 
செகத்திலுள்ள மாதர்களுன்‌ வசமென்‌ பாரே. 119 


சுரநோய்‌ உரலாறு 

பாரிலுள்ள மனிதருக்குச்‌ சுரந்தான்வந்த 

பரிசதுதான்‌ சொல்லுகிறேன்‌ பண்பாய்க்‌ கேளு 
நீரிலுள்ள வுயிர்கள்தமை ரவிநெருப்பி லிட்டும்‌ 

நிணமதனை யரிந்திட்டும்‌ நீர்கொடா விட்டும்‌ 
பாரிலுள்ள மரங்களததோ லுரித்தல்‌ 

பசித்திருப்போர்க்‌ யோமலுண்ட பாவஞ்‌ 
சூரியனை நினையாத தோடந்‌ தோடஞ்‌ 

சூழ்ந்துதடா சுரதோட சூட்சந்‌ தானே. 120 
தானென்ற வித்தட்சை சொல்லக்‌ கேளு 

சார்வான வழிதோறுந்‌ தண்ணீர்ப்‌ பந்தல்‌ 
வானென்ற மரங்கள்வைத்தல்‌ நந்தவனம்‌ வைத்தல்‌ 

வத்திரதானங்‌ குடைகள்‌ மதிழசெருப்பு மீதல்‌ 
மானென்ற கந்தனுக்கு மபிடேகங்கள்‌ 

மகத்தான சூரியனமஸ்‌ காரம்‌ பொங்கல்‌ 
ஊனென்ற வேதியருக்‌ ளெநீர்சந்‌ தனங்க 

ளூத்தமனே பால்பழங்கள்‌ சருக்கரையு மீயே 121 

அவிழ்தவகை | 

ஈயந்தபின்பு சிதம்பரத்தை யெழுதிக்‌ கட்‌ 

யிடுகாட்டி 'லிளநீரைக்‌ கண்திறந்து வைத்து 
வாய்ந்தசிரந்‌ தனக்கவிழ்தஞ்‌ செய்தேயீந்தா 

லகலுமடா சுரமென்ப தடங்க லுந்தான்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 29 


காய்ந்தசுர சந்தானஞ்‌ சன்னிரா சாங்கங்‌ 
கருதக்கேள்‌ கருப்பூரம்‌ ரசங்கெந்தி லிங்கந்‌ 
தோய்ந்தபச்சை நாபியுட னிர்விடம்பாடாணநீ 
துலங்குமரி தாரமொடுகெவுரி தட்டி 
பாய்ந்தபொரி காரமொடு சீனக்காரம்‌ 
 பசுவின்கோ ரோசனையும்‌ புழுகு கூட்டே. 122 


கூட்டியதோர்‌ மருந்திதெல்லாங்‌ குமரிச்‌ சாற்றிற்‌ 
கூசாமற்‌ கிழிகட்டி யவித்துக்‌ கொண்டு 
மூட்டுவாயி டைகழஞ்ச குழிக்கல்லில்‌ விட்டு 
முலைப்பாலிற்‌ சாமமொன்று முன்ன மாட்டி 
ட்டுக்கு வெய்யலிலே யுலரப்‌ போட்டுச்‌. 
சுகமாய்ப்பின்‌ செம்முள்ளிச்‌ சாற்றா லாட்டி 
நாட்டியே சாமமொன்று வுலரப்‌ போட்டு 
நலமான கரிசாலைச்‌ சாற்றிலாட்டே. 12> 


சாற்றின லொருசாம முலரப்‌ போட்டுத்‌ 
தக்காளிச்‌ சாற்றினா லரைத்து ருட்டிப்‌ 
போற்றியே யுண்டைபோ லுளுந்தள வுருட்டிப்‌ 
புதுச்சட்டி தனில்வைத்து நிழலு லர்த்தி 
ஏற்றியே செப்பதனி லடைத்து கொண்டு 
யீசுவரிக்குப்பூசைசெய்து இஞ்சிச்சாற்றில்‌ 
மாற்றியே சொடுத்திடவே சுரமுதலாயுள்ள 
மகத்தான சன்னியெல்லா மருண்டு போமே, 124 


அண்டத்‌ தைலம்‌ 


மருளவே பத்தியத்தைச்‌ சொல்லக்‌ கேளு 
மைந்தனே யாட்டுப்பால்‌ கஞ்சி யாகுஞ்‌ 
சுருளவெந்தக்‌ கஞ்சியிலே யதிமதுர மேலஞ்‌ 
சுக்கிட்டுக்‌ காய்ச்சியே கொள்ளச்‌ சொல்லு 
அருளான சுரக்குளிகை மெத்த வுண்டு 
ஆச்சரிய மிதைப்போலே யாகாதப்பா 
இருளான சன்னிக்குத்‌ தயிலமொன்று 


இயம்புவேன்‌ கோழிமுட்டை யைம்பதுதான 
வேண்டே. 125 


வேண்டியே செங்கருவை யெடுத்துக்‌ கொண்டு 
வெள்ளுள்ளிப்‌ பலம்பத்துத்‌ தைலம்‌ வாங்‌. 

யாண்டதொரு முட்டையுட தயிலம்‌ வாங்கி 
யப்பனே வேப்பெண்ணெய்‌ யளந்து கூட்டி 


Digitized By Roja Muthiah Research Library 


30 கன்மகாண்டம்‌ 


யேண்டெ தாரு பூநாகஞ்‌ சன்னி நாயக 
' மிதமாகக்‌ குழித்தயில மிறக்கக்‌ கொண்டு 
பூண்டதொரு தயிலமெல்லா 'மொன்றுய்‌ விட்டுப்‌ 
புனல்முருங்கைப்‌ பட்டையுடன்‌ சிவனார்‌ வேம்பே.126 


வேம்புடனே யெருக்கன்வேர்‌ மூன்றுங்‌ கேளு 
விருதான 'குழித்தயில மிறக்கிக்‌ கொண்டு 
பாம்பினுட கண்டமொடு வசம்புங்‌ கேளு 
பலமொன்றோர்‌ வகைக்கதிலே பொடித்‌ த்துப்‌ போட்டுச்‌ 
சோம்பாமற்‌ காய்ச்சியே 'மெழுகுபதந்‌ தன்னிற்‌ 
சுடவைத்துக்‌ காசெடைதா னுள்ளுக்‌8ந்து 
ஏங்கயேபே கோமற்‌ பதைப்புத்‌ தோறு 
மிட்டிடவே விடமென்ற சன்னி வாதம்‌. 127 
.வாதமொடு வலியஞ்சு மொக்கப்‌ போச்சு 
வையகத்திற்‌ சன்னிவகை மாண்டுப்போச்சு 
ஏதறிவான்‌ வயித்தியன்தான்‌ தயில மொன்று 
யிட்டிடுவான்‌ சன்னிவகை தீரு மோதான்‌ 
ஆதரவா யித்தயிலம்‌ வைத்துக்‌ கொண்டு 
"ஆடலாம்‌ வயித்தியத்துக்‌ காசானாக 
குதறித்து நாடிகண்டு கருமந்‌: தீர்த்துச்‌ 
சுருதியாற்‌ செய்தவனே வயித்திய னாமே. 124 


பாண்டுநோய்‌ வரலாறு 


நாமொன்று சொல்‌ லுகறோம்‌ பாண்டு வந்த 
நலமான கருமமது சொல்லக்‌ கேளு 
.தாமென்ற தாய்தந்தை மனம்நோகச்‌ செய்தல்‌ 
தரணிதனி லுள்ளவர்க்கும்‌ வம்பே சொல்ல 
லாமென்ற வுறுப்பழித்தல்‌ செவிசு வாச 
்‌ மற்றுப்‌ பொய்‌ சொல்லாங்காரஞ்‌ செய்தல்‌ 
வேமென்ற கருமம்து பித்த மேறி 
்‌ வெஞ்த்துதடா' வெப்புமிஞ்ிக்‌ கைகாலோய்வே. 129 
.. கன்ம நிவர்த்தி 
ஓய்வாலே யெப்பிளைப்பு மிகுந்து தோன்றி 
யுடம்பெங்கும்‌. நீர்ந்து விடம்‌ போல வீங்குங்‌ 
.காய்வாலே யெடுத்ததொரு நெய்தானப்பா 
கருமமாம்‌ நோய்தீருங்‌ கருத்தைக்கேளு 
தாயாரும்‌ பிதாவுடனே நீர்த்தவாசஞ்‌ 
்‌ சந்நிதியில்‌ நெய்விளக்கு சகஸ்திர வோரு 
மாயிரம்பேர்‌ வேதியருக்‌ கன்ன தானம்‌ 
மழகான கோதான மஞ்சுதானே. 130 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 31 


அவிந்த ௨ வகை 


அஞ்சுதிங்கள்‌ சோமவார மாறுமுக வற்கு 
மறுபத்துமூவருக்கு மமுதுபோசனம்‌ ' 

 நெஞ்சில்விசு வாசம்வைத்துச்‌. சிவனடியார்‌ பாதம்‌ 
நேசமாய்ப்‌ பூசிக்க நிவர்த்தியாகும்‌ 

-வஞ்சம்ற்ச்‌ சொல்லிவிட்டேன்‌ மருந்துகேளு 
வளருகின்ற காந்தமது ப்லந்தான்‌ வாங்கி 

இஞ்சொலுடன்‌ சுத்திசெய்து பிற்குகேள்‌ ' 

| எலுமிச்சம்‌ பழச்சாற்றி லிரண்டுசாமம்‌. 131 


சாமமது ரெண்டை ரத்தா வில்லைசெய்‌ து 
சாதகமாய்‌ கு தயில்வைத்து கெசபுடமாய்ப்‌ போடு 
.வாமமுடன்‌ தீயாற்றி யெடுத்துப்‌ பின்பு 
வரிசையாய்ப்‌ பொரிகாரங்‌ கழஞ்சியொன்று 
நாமென்‌ ற்‌ வரிதாரங்‌ கழஞ்சி யொன்று. 
நலமான பொற்றலையின்‌ சாற்று லாட்டிச்‌ 
சேமமுடன்‌ வில்லைதட்டி யோட்டில்‌ வைத்துத்‌ 
திறமாகக்‌ கெசபுடமே செய்தி டாயே. 132 


இட்டபின்பு யிதையெடுத்து வீரங்கால்கூட்டி 
யியல்பான பொற்றலையின்‌ சாற்றாலாட்டி 
தட்டமுடன்‌ வில்லைசெய்து ' புடத்திற்‌ போடு - 
.” செந்தூரம்‌ ப்வளம்போற்‌ சிவந்து காணும்‌ 
பட்டிடவே கொடிவேலி பலந்தா னொன்று- 
பரிவான தகரந்தான்‌ பலமோ வொன்று 
சட்டமுடன்‌ திரிகடுகு திரிப லாதி | 
தான்வகைக்குப்‌ பலமொன்று தாக்கி டாயே. 133 


தூக்கியே சூரணமா ய்ச்‌ செய்துகொண்டு . 
சம்பழத்தின்‌ சாறுபடி கையான்‌ சாறு 
வாக்கியே படி யொன்று ழோ நெல்லி 
வகைவகைக்குப்‌ படியொன்று பேய்ப்புடலின்‌ சாறு 
தேக்கியே படியொன்று முசுக்கைச்‌ சாறு 
திறமான படியொன்று நெல்லிச்‌ சாறு 
மாக்கியே படி.யொன்று மாவின்பா லொன்று 
மரகரா சட்டியிலே விட்டுக்‌. காய்ச்ச. 134 


காய்ச்சியே தூவியீடு குரணத்தைக்‌ 
்‌ கனலிலே மெழுகுபதங்‌ கண்ட போதே 
யாச்‌யமாம்‌ பசுவினெய்‌. யரைப்படித்‌ தான்‌ வாரு 
அழகான தேனதிலே படிகால்‌ வாகு. | 


Digitized By Roja Muthiah Research Library 


32 கன்மகாண்டம்‌ 


வாச்சுதே பீங்கானில்‌ வழித்து வைத்து 
மக்களே கழஞ்சியொன்‌ நெடுத்துக்‌ கொண்டு 
பாய்ச்சியே செந்தூரம்‌ பணவெடைதான்‌ வைத்துப்‌ 
பாங்காக நாளொன்றுக்‌ கிருநேரங்‌ கொள்ளே. 135 


நேரமொரு மண்டலந்தான்‌ புளியா காது 
நெய்யுற்ற மீனாகாதுப்பா காது 

காரமுள்ள புகையிலையுங்‌ கஞ்சாவாகா 

... காதலியா ராசைதனைக்‌ கடக்கத்‌ தள்ளி 

வாரமுள்ள மோர்காய்ச்சி முருங்கைசிறு ரை 
வளமான நெய்த்தொலியுஞ்‌ சுறாமீ னோடு 

தாரமுள்ள மிளகுள்ளிகறி கூட்டித்‌ தின்றா 
சத்துருவாம்‌ பாண்டுவகை தவறிப்போச்சே. 136 


தவறிப்போம்‌. பித்தமுடன்‌ காமாலை சோகை 

சயங்காசம்‌ விடபாகஞ்சர சகுன்மம்‌ வாய்வு 
மவறிப்போம்‌ வாகமுடனெஞ்சுவலி, குட்ட 

மஞ்சுவகைப்‌ பாண்டதுவு மஞ்சும்‌ பாரு 
துவரிப்போந்‌ தயிலமொன்று சொல்லக்‌ கேளு 

சுகமான கொடிவேலி பலந்தானொன்று 
தவறிப்போம்‌ பசுவின்பால்‌ தானாட்டி 

நல்லதிரி பலவகைக்கோர்‌ பலமாய்‌ வாங்கே, 137 


வாங்கியே முன்பாலால்‌ மைபோ லாட்டி 
மைந்தனே பசுவிநெய்‌ நாழிவிட்டு 
ஆங்கியே மெழுகுபத மான வாறே 
யழகாக வடித்துடனே மூழ்குவாய்‌ நீ 
மாங்கியே மூன்றுநாள்‌ முறையாய்‌ மூழ்கு 
பாண்டுவகை வெளுப்பெல்லாம்‌ பறந்துபோச்சு 
ஓங்கியே தாதுவெல்லாம்‌ விருத்திப்பாச்சு 
வுலகத்தி லுள்ளவருக்‌ குறுதிதானே. 138 


கிராணிநோய்‌ வரலாறு 


உறிதியாங்‌ கராணிவகை வந்த தேது 

வுலகத்தி லுயிர்வதைக ஞூனைத்தின்னல்‌ 
பொறுமையுள்ள மங்கையரைக்‌ கற்பழித்தல்‌ 

புண்ணிய மழித்தல்பூ மரங்களழித்து 
மறுதியாய்மழை முறித்தும்‌ நீரில்மலம்விட்டு 

மன்னதை யிறைத்ததனா லணுகுந்தோட 
மிறுதியாமித்தோடம்‌ நீங்குஞ்செய்கை 

யியம்புவே னூறுசெடி யலரி வையே. 139 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மசாண்டம்‌ 33 


கன்மநிவர்த்தி 
“வையடா பால்‌ குடந்தா னூறு வாங்கி 
-வாகாகச்‌ சிவனுக்கங்‌ கபிடேகஞ்செய்‌ 
மெய்யடா தாம்பூல மாயிரம்வேதியர்க்கு 
வெண்ணெயடா பாக்களவு கத்தூரி பாலகர்க்குசீ 
“செய்யடாவிப்படியேசெய்தாயாகில்‌ 
தீருமடாசென்மத்திற்செய்தபாவம்‌ 
 பொய்யடாவென்‌ றண்ணிவிடுவாயாகில்‌ 
புந்தியிலேவந்ததோய்போகாவாறே. 140 
அவிழ்த வகை 
வாறான கிராணிக்கு மருந்து கேளு 
வையகத்தில்நோயாளி மயங்கவேண்டாங்்‌ 
- கூறானசெந்தியொன்றுமரப்பொடி தான்மூன்றுங்‌ 
குருவானலிங்கமொன்றுகாந்தமைந்து 
வீ முனநாகமொன்‌ றுமனோசிலைமூன்று 
மெய்யாகத்தாழைவேர்பாலாலாட்டி 
நீறாகக்கெசபுடமாய்‌ மூன்றுசெய்தால்‌ 
தின்மலமாய்நீறிப்யோமெடுத்துக்கொண்டே. 141 
கொண்டபீின்புதிரீ பலையு முத்தக்காசுங்‌ 
குந்திரிக்கந்திரி கடுகுங்கோட்டஞ்சீரகமுங்‌ 
கண்டதோரதிமதுரஞ்சாதிக்காயுங்‌ 
சுஞ்சாவும்பத்துரியுங்கிராம்புமேலம்‌ 
 விண்டதோர்வெட்பாலை௮பின்தேவதாரம்‌ 
விசையானக.கைநீறும்வில்வப்பிஞ்சும்‌ 
_நண்டானபருத்திவிதையத்திப்பிஞ்சும்‌ 
நாவல்விதைமாம்பருப்பும்புளிவிதைமேற்ரோடே:142 
ே தாடானமா வளையின்‌ பிஞ்சினோடு | 
சொல்லுகின்ற பொன்முசுட்டைவேர்விளாம்பிரினும்‌ 
. மடானவதிவிடைய மிலவின்‌ பிசின்‌ பிஞ்சும்‌ 
புகழானநறுநிண்டிநிலப்பனையின்கிழங்குங்‌ 
'காடானவாவாரைவித்தினோடு 
கஞ்சாவின்வித்துடனேகற்கடக9ங்கி 
- கூடானகடலிறைஞ்சபெருமரத்தின்பட்டை 
... குளவி ந்தமஞ்சளொடுகூட்டுவகைகழஞ்சே. 143 
கழஞ்சானமருந்தெல்லா மிளவறுப்பாய்வறுத்துக்‌ 
கட்டாகச்சூரணித்துக்கடகவைத்து 
இளங்கஞ்சாச்‌ சாறுநாழி யாட்டின்பால்‌ நாழி 
யெருமையுட: 'தயிர்நாழி விட்டுக்காய்ச்ச al AE 
4.௨3 ப க 


Digitized By Roja Muthiah Research Library 


24 கன்மகாண்டம்‌ 


விளஞ்சதொரு சூரணத்தைப்‌ பாதிற்‌ சேர்த்து 
விட்டதிலே மயள்ளெண்ணெய்‌ படியரையு மாகக்‌ 
குழைஞ்சதொரு மெழுகுபத மாகவாங்கிக்‌ | 
கூறான லேதியத்தைக்‌ கழஞ்சியள்ளே. 144: 


அள்ளியே லேகியத்திற்‌ பணவெடை செந்தூர்‌. 
மைந்நான்கு நாள்கொள்ளக்‌ கிராணியதி சாரநீ 
துள்ளீவிழு மிரத்தமுடன்‌ நீரின்‌ பாய்ச்சல்‌ 
துன்னிவிடு முறுப்புடனே மூலச்சூடும்‌ 
முன்னிரைச்சல்‌ வாய்வுடனே பொருமல்‌ செரியாமை 
யோகோகோ நீர்விடங்கள்‌ முறிந்து. போகும்‌ 
கொள்ளியென்ற கடுப்பெல்லா மெங்கேபோச்சு 
கொப்பளித்த வலிபோச்சு கூர்மைபாரே. 145% 


சிரநோய்முதலிய கன்மவரலாறு 

கூர்மையுள்ள கந்தமொடு நாக்குக்கன்னங்‌ 
கொப்பளித்தநோய்‌ விதனங்‌ குலுங்கும்பல்லும்‌ 

நீர்மையுள்ள கண்ணோயுங்கன்னப்‌ புற்றும்‌ 
நிறைந்தகன்ன விப்புருதிபக்க ச்சூலை 

பார்மைந்த சூலையொடு பல்லறணைப்பற்குத்து 
பகருதந்தமான மொடு சிங்கிரோகம்‌ 

போர்மையுள்ள தந்தக்கரை குறும்பி கெந்தம்‌ 
பொல்லா துதிவந்தால்‌ பொசிப்புப்‌ போச்சே. 146- 


போச்சென்ற விடத்தில்வருங்‌ கன்ம மேது 
பொய்வசனம்‌ கோபமிஞ்சிப்‌ பிறரை வைதல்‌ 
சூச்சமுள்ள பேச்சுகளைப்‌ பிறருக்‌. &தல்‌. 
சொல்மறுத்தல்‌ தூடணித்த. லிடும்பு பேசல்‌ 
காச்சுகன்ற நஞ்சுகளை மனிதர்க்‌ கீதல்‌ 
கன்மமடா வாயில்வந்து கட்டும்‌ பாரு 
நாசமென்ற கன்மமது நிவர்த்தி' செய்ய 
நாட்டுசிவ தோத்திரந்தா னாற்பான்‌ நாளே. 147 


நாற்பதுநாள்‌ வென்‌ கோயில்லிங்கப்‌ பிரதட்சணம்‌ 

நாக்குருசி யானபண்டம்‌ நல்லோர்க்‌ தல்‌ 
காப்பதுபோல்‌ பலரையுமே கருதிக்‌ கொள்ளல்‌ 

. கணபதிக்குப்‌ பொரிகடலை யுண்டை தேங்காய்‌ 

மாப்பிரிய மாய்ப்படைத்து மருந்துசெய்யில்‌ 

மருளான்‌ நோய்களெல்லா மருண்டு போகுநீ 
தீர்ப்பதற்கு மருந்தொன்று புகலக்கேளு 

செப்புவேன்‌ தளர்ந்தபல்லைப்‌ பிடுங்கிப்‌ போடே. 148: 


Digitized By Roja Muthiah Research Library 


கள்மகாண்டம்‌ 35 


அவிழ்த வகை 
| போட்டபின்பு யெருக்கின்பால்‌ குத்துக்‌ குத்துப்‌ 
புழுவிருந்தால்‌ செத்துப்போம்‌ பிறகு கேளு 
மூட்டியதோ ரெயிறுதனிற்‌ றடிப்புத்‌ தோன்றில்‌ 
முதிர்ந்தவெள்ளிக்‌ கம்பதனை வெதுப்பித்‌ தேய்த்துக்‌ 
கேட்டபின்பு மிளகு சுக்கு கேம மூன்றுங்‌ ' 
கிருபையுடன்‌ வறுத்துடனே பொடித்துத்‌ தேய்த்துச்‌ 
சுட்டபின்பு நாவற்றோல்‌ போட்டுக்காய்ச்சிச்‌ 
சுகமாகக்‌ கொப்பளிக்க வீக்கம்‌ போமே. 149 
வீக்கமுட னெயிறுதனிற்‌ புண்ண தாதி 
வெகுகடுப்பும்‌ பல்கூச்ச மிகுந்த தானா 
லாக்கமுள்ள குந்திரிக்கப்‌ புகையைக்‌ காட்டி 
யாலரசத்‌ தியித்திப்படை யிட்டுத்தூக்க 
மாவகை வகைக்கோர்‌ பலமே தூக்கித்‌ 
தூ யசலம்‌ விட்‌.டுநன்றாய்ச்‌ சுருக்கிக்‌. காய்ச்ச 
தாக்கிநீ யெட்டிலொன்றாய்‌ வடித்துக்‌ கொண்டு 
சாதகமா யெள்ளெண்ணெய்‌ படிதான்‌ வாரே, 150 
படியான மெழுகுபதந்‌ தன்னில்‌ வாங்கிப்‌ 
பாங்காகக்‌ கொப்பளிக்கப்‌ பல்நோய்‌ இருங்‌ 
கொடிதாகும்‌ நாக்கில்வருஞ்‌ சிங்குவை ரோகங்‌ 
குடிபோகக்‌ கருத்தொன்று கூறக்‌ கேளு 
தெடிதான வமுக்கறாவேர்‌ சுக்கு மஞ்சள்‌ 
நேரான வசம்புடனே நிறுத்துக்‌ கொண்டு 
சுடவறுத்துப்‌ பொடியாக்கி நாவிற்‌ றாவி 
சுணேயறவே தேய்த்திடவே சுகமாம்‌ பாரே. 151 
சுகமான யெண்ணெயொன்று சொல்லக்‌ கேளு 
சொல்லுவேன்‌ கருவேலின்‌ பட்டைபலம்‌ பத்து 
முகமான மருதமரப்பட்‌ டைபலம்பத்து 
முகந்ததிரி புரமெரித்தான்‌ பலம்பத்‌ தாகும்‌ 
செகமான குமிழம்வேர்‌ பலம்பத்‌ தாகுந்‌ 
திறமாக வெருக்கின்வேர்‌ பலம்பத்‌ தாதி 
மகமான மருக்காரை பலம்பத்‌ தாகும்‌ 
அத்தியுட பட்டையது பலந்தா னொன்றே. 152 
வங்கச்‌ செந்தூரம்‌ 
ஒன்றான கருங்காலிப்‌ பட்டைபல மொன்று 
முருவியது பலமொன்று கடுக்கா யொன்று 
நன்றாக விதையெல்லா மிடித்துப்‌ போட்டு 
நல்லதண்ணீர்‌ தரணிவிட்டெட்‌ டொன்றாய்க்காய்ச்ிக்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


3 கன்மகாண்டம்‌ 


கொன்‌ றிடா நல்லெண்ணெய்யிரு நாழி விட்டு 
குணமதுர மேலமந்திட்டிவெள்ளி லோத்திரம்‌ 
குன்றாத சுக்கோமம்‌ வகைக்குநாற்‌ கழஞ்சு 
குறிப்பாக வரைத்திட்டு குறுகக்‌ காய்ச்சே. 153 


காய்ச்சலே, மூன்றுநா ளூறச்‌ செய்து 
கருகாமல்‌ மெழுகுபதந்‌ தனில்வ டித்துப்‌ 
பாய்ச்சியே வாயில்லிட்டுக்‌ கொப்ப ளித்துப்‌ 
பலகாலு மூட்டிடவே வாயில்வந்த தோயு 
மாச்சுதே நாக்கில்வந்த நோய்க ளாறு 
மடவாகத்‌ தீரும்பல்‌ லசைவு தரு 
மேச்சுதென்ற நோய்களெல்லா மொக்கப்‌ போச்சு 
இருகன்னந்‌' தனில்வரும்நோய்க்‌ கியம்பக்‌ கேளே, 154 


இயம்பக்கே ளிருகழஞ்சு வங்கந்‌ தானு 
.... மிட்டுருக்கோர்‌ சட்டியிலே அவ்வெடை யே சூதம்‌ 
தயம்பெறவே தொந்தித்துப்‌ பலமொன்‌ ரோமம்‌ 
நலமாகத்‌ தூவியே வறுப்பாய்‌ சாமந்‌ 
தயங்காமல்‌ நாயுருவி வெந்த தாகத்‌ 
தானறுக்கிக்‌ கண்டியே சாம மொன்று 
சுயம்பதென்ற மருதந்தோலிடித்துத் தூவி 
சுருதியால்‌ சாமமொன்று வறுத்து டாயே, 155 


வறுதீ்திடவே பற்பமதா மதனைவாங்கி 
வளமான வரிதாரம்‌ பூரம்‌ ரெண்டும்‌ 

திறுத்திதுநீ சமனெடையாய்க்‌ கூட்டிச்‌ சேர்த்து 
நிலையான சம்பீரச்‌ சாற்றா லாட்டி 

பொறுத்திடவே பில்லைதட்டி ரவியிற்‌ காய்ந்தா 
அறுதியாமோட்டில்வைத்து மேலோடு மூடி 

செறுத்திடவே €லைசெய்து கெசபுடமே தீர்ந்து 
இயாறியெடுத்திடவேடிவக்கும்பாரே. 156 


சிவக்கவின்னஞ்‌ சொல்லுகிறேன்‌ தகரைச்‌ சாற்றில்‌ 
திறமாக வரைத்துவில்லை முன்போற்‌ நீரு 
பவக்குறைகள்‌ தீருமடா மூன்றுபுடம்‌ போடு 
பண்பான சிவபூசை பண்ணி யேதா 
னுவப்பான பணவெடைதா னுள்ளே கொள்ளு 
ஒருநாளைக்‌ கிருநேர முரைத்துத்‌ தன்னு 
துவப்பான புகையிலையும்‌ புளியு மாகா 
்‌  சூழ்கின்ற மீனிறைச்ர நீக்கச்சொல்லே. 157 





Digitized By Roja Muthiah Research Library 


கன்‌ மகாண்டம்‌ 37 


சொல்லுவது மண்டலந்தான்‌ சந்த னாதி 
சுருக்கான தைலம்வைத்து முழுகச்‌ சொல்லு 
மல்லுவ்து குழம்பொன்று சொல்லக்‌ கேளு 
மதிகவெள்ளைக்‌ குந்திரிக்க மெண்ணெயிலே தூவி 
மல்லுவது வகைக்கொண்டு தேய்க்கவெண்ணெய்‌ 
வழித்துநீ யொருபலந்தான்‌ மெழுகை வாங்கி 
சொல்லுவது பச்சையொடு சூடன்‌ கூட்டித்‌ 
தொகைக்கரண்டு வகைக்குமரைப்‌ பலமாய்த்‌ 
தாக்கே. 15 
ஆக்ரெண்டு பொடி.யதுவுந்‌ தூவித்‌ தூவி 
யரைத்திடுவாய்‌ சாமமொன்று தேனைவிட்டு 
தாக்கியே புங்கம்பால்‌ சாமமொன்று 
சாந்தசமா யரைத்தொரு சிமிழில்வைத்து 
நோக்கியே சிலையிலே யூட்டிப்போடு 
நுணுக்கமடா கன்னத்தில்‌ வரும்நோய்க்கெல்லாம்‌ 
பாசக்யெமாம்‌ புகையொன்று சொல்லக்‌ கேளு 
படர்சாதி லிங்கமுடன்‌ தாளகஞ்‌ சூடன்‌ 159 
சூடனொடு துரிசிதுத்தம்‌ நீலங்‌ கூட்டிச்‌ 
சுக்கோமம்‌ வகசைக்கழஞ்‌ செருக்கின்பாலால்‌ 
நாடியே மைபோ லாட்டிக்‌ கொண்டு 
நல்லபழஞ்‌ சீலையிலே யூட்டிக்‌ கொண்டு 
வாடவே நிழலுலர்த்தா யுலர்த்திக்‌ கொண்டு 
வளமான திரிபோலே உருட்டிப்போடு 
சேடான தீக்கொளுத்திப்‌ புண்ணிற்காட்டிச்‌ 
சென்றபின்பு குழம்பதென்ற சீலை போடே. 160 
சீலையது போட்டிடவே சிவந்து போகும்‌ 
சீழ்சலங்க ளொடுவுடனே புரையுந்‌ தீரு 
மாலமாய்‌ நோய்களெல்லா மகன்று போகு 
மரிதான மருந்திதுதா னறிந்து பாரு 
வாலையுட பூசையப்பா செய்ய வேணும்‌ 
வைத்தியரா யிருந்தவர்க்கு வைரவனும்‌ வேனு 
மோலமிட்ட பூநீறு செய்ய வேணு 
முறுதியாஞ்‌ செந்தூர முண்மை தானே. 161 
கரப்பான்‌ முதலிய நோய்‌ வரலாறு 
உண்மையென்ற கர்ப்பஞ்டு வண்டுக்டி குட்ட 
முலகலுள்ளோர்க்‌ இதுவ்ந்த வுண்மை கேளு 
தண்மையென்‌ ற்‌ தில்லர்ம்‌ லுதாசின்ங்கள்‌ பேசல்‌ 
சற்குருவைத்‌ தூடணித்த்‌ சண்டா எத்தால்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


38 கன்ம்காண்டம்‌ 


வண்மையென்ற வழியிலேமுள்‌ ளிட்டு வைத்தல்‌ 

.... மரந்தழைகள்‌ பூவுதிர வடித்த பாவம்‌ 

பெண்மயிலே வண்டுகடி விடமுஞ்சேர்த்து 
பிலத்தசொறி குட்டமது பிலத்த வாறே. 162 


வாறான நீர்விடம்போல்‌ வந்த தோட 
மாற்றவொரு நிவர்த்திசொல்வேன்‌ மருவிக்‌ கேளு 
கூறான கணபதிக்கு நெற்பொரி யவலுங்‌ 
கொட்டையென்ற தேங்காய்தான்‌ பத்துநூறு 
வீருன யிளநீரும்‌ பத்து நூறு 
வெள்ளியென்‌ ற கிழமையிலே பழந்தான்‌ நூறு 
சாறான விளநீரில்‌ முப்பழமும்‌ பிசைந்து 
சண்முகனுூர்தமையனுக்கபி டேகஞ்‌ செய்யே. 163 


செய்தபின்பு தேங்காயையெடுத்துச்‌ சூறை 

சிதறவே உடைத்திடுவா யாயி ரந்தான்‌ 
கொய்தமலர்‌ சிரசுதனிற்‌ பொரியுங்‌ கொட்டிக்‌ 

- கூட்டியெல்லாம்‌ வாரியே கொள்ளை யென்று 
பையல்களுக்‌ க&ீந்தாக்காற்‌ பாவந்‌ தீரும்‌ 

பரிவாகத்‌ தூபமுடன்‌ தீபங்‌ காட்டு 
எய்ததொரு கன்மத்தை நிவர்த்தி செய்தா 

லிடுமருந்து சொல்லுறே னிதமாய்க்‌ கேளே, 104 


அவிழ்தவகை 

இதமான நிலவாகை சிவனார்‌. வேம்பு 

மியலாடா தோடையென்ற மூலியோடு 
பதமான செருப்படையும்‌ விழுதி நீலி 

பாரிலுள்ள வெள்ளறுகு கரந்தை மேனி 
குதமான முளக்கொழுஞ்சி வேரி னோடு 

கூட்டுகிற தரையொன்று பலமொன்‌ ௫௧ 
விதமாகச்‌ சூரணித்துக்‌ கார்போக மூலா 

மிக்ககருஞ்‌ சீரகமும்‌ பலமொன்‌ ரமே. 165 


ஒன்றாகச்‌ சூரணித்துத்‌ தேனிற்‌ கிண்டி 
யொருபோது பாக்களவா யிருநே ரங்கொள் 
நன்றாகப்‌ பத்துநாள்‌ தின்னும்‌ போது 
நலமாகும்‌ வண்டுகடி விடமுந்‌ தீரும்‌ 
பன்றான பத்தியமாய்க்‌ கொள்ள வேணும்‌ 
பார்முருங்கை யிலைக்காயும்‌ பத்தியமாய்க்‌ கொள்ள 
வென்‌ றதொரு கரப்‌.பன்வகை பதினெட்‌ டுக்கும்‌ 
வெள்ளெருக்கன்‌ வேர்‌ பொடியிற்‌ னி கூட்டே.166 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 29 


கூட்டியே பத்துநாள்‌ கொள்ளும்போது 

குளகுளத்த நீர்ச்சதனம்‌ புழுக்கள்‌ புண்கள்‌ 
.தாட்டிகமாய்‌ தருமடா எண்ணெய்‌ யொன்று 

சாதகமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ சார்ந்து கேளு 
மூட்டியே முருக்கம்பூ வெருக்கின்‌ பூவும்‌ 

முத்தெருக்கின்‌ செவியுடனே கார்த்திகைக்‌ கிழங்கு 
நாட்டியே வகைக்கொரு. கழஞ்சுவாங்கி 

நல்லநெய்‌ யரைப்படியில்‌ நலமாய்க்காய்ச்சே. 167 
காய்ச்சியே சிவந்தபதங்‌ கண்டத்‌ தின்கழ்‌ 

கனமாக இட்டுவைத்துச்‌ சாயங்‌ கால 
மாச்சியே யரைப்பிட்டு வெந்நீர்‌ விட்டு 

அழகாகக்‌ குளித்துவிடு அஞ்சு நாளில்‌ 
போச்சுதேகரப்பனென்ற விடநீ ரெல்லாம்‌ 

புலவருக்கு மிம்மருந்து புகலப்‌ போமோ 
. வாச்சுதே முந்நூறுஞ்‌ சித்தர்க்‌ காகும்‌ 

வைத்தியர்க்கே வுரைத்ததிந்த மார்க்கத்‌ தானே. 168 


பிளவை முதலிய நோய்‌ வரலாறு 
மார்க்கமென்ற பிளவையொடு கண்ட மாலை 

. மார்பிலெழு மாணியொடு கழலைப்புத்து 
.தீர்க்கவொரு வைத்தியந்தா னுலகி லுண்டோ 

செப்பக்கே ளிவைவந்த செய்கை தன்னை 
மூர்க்கமுட னுண்டையிட்டு வெடிதான்‌ வைத்து 

முனையான சரங்களெய்து முண்டை வில்லாற்‌ 
றீர்க்கமுடன்‌ கவணெறிந்துங்கல்லெ றிந்துஞ்‌ 

சிவயோகி தனைச்சினந்துஞ்‌ சீவசெந்துவதையே. 169 
வதையான கருமத்தால்‌ வந்த பாவம்‌ 

வளருமடா. அங்கங்கே திரண்டு கட்டி 
குதையான புழுக்கடைந்துஞ்‌ சலங்கள்‌ கட்டி 

கொடியறிணம்‌ வீதமிஞ்சி குத்துங்‌ குத்துஞ்‌ 
சதையான தலத்தில்‌ வந்த கரும நீங்கச்‌ 

சாற்றுகிறேன்‌ வைத்தியரே தயவாய்க்கேளு 
மதயானை போலேவந்த கருமந்‌ தானே 

மகத்தான பாவமடா மருவிக்‌ காணே, 170 

கன்ம நிவர்த்தி 

மருவியதோர்‌ கருமத்தைத்‌ தீர்க்கச்‌ சொல்வேன்‌ 

மயானத்தி லாடுபன்றி கோழி மூன்று 
முூருவியே மயானருத்திரன்‌ பத்திர காளி 

யுருவாக மாவதனா லுருவச்‌ செய்து 


Digitized By Roja Muthiah Research Library 


40 கன்மகாண்டம்‌ 


கருவான பட்டுவத்திரஞ்‌ சாத்திப்‌ புஷ்பஞ்‌ 
சாம்பிராணி தூபமுடன்‌ தீபங்காட்டி . 

திருவான பானையைந்து பால்பொங்கல்‌ நைவேத்தியந்‌' 
தியானிப்பா யிக்குருதி 9 றந்துவையே. 17/11 


வையப்பாமுட்டையொடு வஸ்துபான 
மதுக்குடந்தா னிரண்டு வைத்துமாங்கிசத்தினோடு 
செய்யப்பா முப்பலியுங்‌ கொடுத்துத்‌ தீரு 
இதம்பரத்தைத்‌ தியானித்து திருநீறுபூி 
கையப்பாகேர தான மன்னதானங்‌ 
கருணையுடன்‌ சிவாலயங்‌ கண்டு சேவி 
மெய்யப்பா சொல்லுகிழேன்‌ தீருங்‌ கன்மம்‌ 
வியாதிக்கு மருந்தினுட விவரங்‌ கேளே. 172 
அவிழ்த வகை 
கேளென்ற சேதியென்ன கற்பூரந்தான்‌ 
கிருபையுள்ள வெருக்கின்பால்‌ விட்ட ரைத்துக்‌ 
கூளென்ற மைபோலே யாட்டிக்‌ கொண்டு 
கொடியதோர்‌ பிளவையிலே பூசிக்‌ கொண்டு 
வேளென்ற குதிரைலத்திக்‌ கனப்புப்‌ போட்டு 
மிகுந்தபுகை பிடித்தவுடன்‌ புழுக்கள்‌ வீழும்‌ 
நாளென்ற வேப்பந்தோல்‌ கியாழஞ்செய்து 
நலமாகப்புண்ணில்‌ விட்டுக்கழுவிப்‌ போடே. 173: 


போட்டபின்பு கருப்பூரக்‌ குழம்புபூசு 
புகழாக மறுநாளுங்‌ கழுவிப்போடு 
ஆட்டபின்பு சிவக்குமட்டும்‌ போடப்போட்டு 
அழகாகச்‌ செய்துவரி லாறிப்‌ போகுங்‌ 
கேட்டபின்பு வுள்ளுக்கோர்‌ மருந்துசொல்வேன்‌ 
கெந்தகந்தான்‌ பலமைந்து சுத்திசெய்து 
நாட்டபின்பு வெண்கருநீர்‌ விட்டரைத்து 
நலமாற ஓட்டில்‌ வைத்துச்‌ சீலைசெய்யே, 174... 
சலைசெய்து மணல்மல றவிற்‌ புடத்தைப்போடு 
செயமாக விப்படிமூன்று புடம்போட்டு 
ஆலயமாம்‌ வில்வரசம்‌ விட்ட ரைத்து 
அப்பனே குக்குடந்தான்‌: வெளியிற்போ டு 
வாலையாங்‌ கெந்தகந்தா னீறிப்‌ போகும்‌ 
வளமான சருக்கரையிற்‌ றேனிற்கொள்ள ச்‌ 
சூலையென்‌.ற கழலையொடு பிளவை கட்டுஞ்‌ 


சூழ்ந்திருந்த வியாதியெல்லாஞ்‌. சுழன்று 
போமே, 17% 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ Af: 


சுழன்றுதடா லிங்கப்புற்றும்‌ யோனிப்புற்றுஞ்‌ 

சொல்மார்பி லாணியொடு கண்டமாலை 
கழன்றுடலிற்‌ றிரண்டுவ ந்த வியாதியெல்லாந்‌ 

தான்கெட்டோ மென்றுநீர்வற்றிப்போகு 
முழன்றுநின்ற புழுக்களெல்லா முருண்டுபோகு 

மொருநாளும்‌ வாராது வுடவ்வச்ரகாய 
மழன்ற கெந்தி பற்பமிது கொள்ளும்போதி 

லானசிறு பயறுடனே யாவின்‌ பாலே. 176- 
பாலாகுங்‌ தூதளங்காய்‌ முருங்கைக்‌ காயாம்‌ 

பச்சைமீ னிழைச்சிதனைப்‌ பார்க்க லாகா 
நாளாகும்‌ நாற்பதுநாள்‌ கொண்ட பின்பு 

நல்லசந்த னாதிவைத்து முழுகச்‌ சொல்லி 
வேலான விழிமடவா ராசை யாகா 

விட்டுவிடு நூறுநாள்‌ மெய்த்தொ டாதே 
காலான நோய்தர்த்த பண்டி தர்க்குக்‌ . 

கனகதா னங்கொடுத்துக்‌ கருதிக்கொள்ளே. 177 

கண்ணோய்‌ வரலாறு 

கருதியதோர்‌ கண்ணில்வந்த வியாதி கேளு 

காரணந்தான்‌ சொல்லுகிறேன்‌ கட்டாய்‌ கேளு 
வெருதியென்ற மாதர்களையுற்றுப்‌ பார்த்து 

வுடனேங்கி மோகமுற்ற வுடற்பா வந்தான்‌ 
சதிருடனே கருக்கண்டு வழித்த' தாலுஞ்‌ 

சக்திதோ டத்தாலுந்‌ தெய்வத்தாலும்‌ 
விருதுடனே பலவுயிரைக்‌ கொல்லக்‌ கண்டு 

விலக்காதே பார்த்திருந்த வீறினாலே. 178: 
வீருன பலயாவஞ்‌ செய்கை யாலு 

மெய்யதனைப்‌ பொய்யென்ற வம்பினாலும்‌ 
வேறாகப்‌ பிறக்கிடுக்கண்‌ செய்த தாலும்‌ 

மிக்கதொரு சிவாலயங்கள்‌ விரும்பா தாலும்‌ 
கூறான தெய்வத்தை யிகழ்ந்த தாலுங்‌ 

கூர்விழியில்‌ நேர்விளங்குஞ்‌ சலந்தா னப்பா 
வாறாகத்‌ தொண்ணாற்றுறு வியாதி வரலாறு 

மதிகமாங்‌ கன்மமென வறிந்து சொல்லே. 17% 


கன்ம நிவர்த்தி 
சொல்வதென்ன கன்மம்வந்து தொடர்ந்த தானாற்‌ 
. சூத்திரமாந்‌ தானதர்மஞ்‌ செய்ய வேணுஞ்‌ 
சொல்வதென்ன கோவில்குளந்‌ தீர்த்த வாசஞ்‌ 
- இவனோடு பஞ்சகர்த்தாள்‌ தெரிச்னமாம்‌ பூசை 


Digitized By Roja Muthiah Research Library 


42 கன்மகாண்டம்‌ 


வெல்வதென்ன கோயில்குளங்‌ கட்ட வேணும்‌ 

வேதியர்க்குத்‌ தானதர்ம மிகவுஞ்‌ செய்தல்‌ 
கொல்வதொன்றுஞ்‌ செய்யாதே யிரப்போர்க்‌ தேல்‌ 

குருபாதந்‌ தனைப்பணிதல்‌ கொள்கை யாமே. 180 
ஆமிந்த வுலகத்தி லிருக்கும்‌ போதி 

லளவற்ற கன்மமடா ஆர்தான்‌ வெல்வார்‌ 
தாமிந்த கன்மமொன்று மணுகா தப்பா 

சார்வான சிவயோகி தவத்தி னாலே 
வாமிந்த தேவிசிவ பூசை யாலே 

மகத்தான தருமமென்ற குளிகை யாலே 
யோமிந்தப்‌ பெரியோர்க ளானவாறு 

முலகத்துள்‌ ளோர்க்குற்ற தர்மந்‌ தானே. 181 
தர்மமது செய்வதற்குக்‌ கசந்தா யானால்‌ 

சண்டாள பாவம்வந்து சபிக்கும்‌ பாரு 
வர்மமென்ற காசமது கண்ணில்‌ வந்து 

மருளாக விருவிழியை மறைத்துக்‌ கொள்ளுங்‌ 
கன்மமென்ற காசமது கண்ணில்‌ வந்து 

மருளாக விருவிழியை மறைத்துக்‌ கொள்ளுங்‌ 
கன்மமென்ற காசநீர்‌ முதலா யுள்ள 

கன்மாந்தர நோய்க்கவிழ்தங்‌ கருதிக்‌ கேளு 
நிர்மலமா மிரும்பீயங்‌ காந்த மீய 

மிரண்டுடனே கெந்தியரி தாரம்‌ வீமே. 182 


மருத்து வகை 
வீரமா மெலுமிச்சம்‌ பழச்சாற்‌ ௬லே 
விதமாக வொருசாம மரைத்துத்‌ தட்டிச்‌ 
சீராக முழப்புடத்தி லாறக்‌ கண்டு 
செந்தூரம்‌ புடந்தசந்தான்‌ செய்தாற்‌ கேளு 
வாரமாய்‌ தேனிலரைப்‌ பணவெடை யதாக 
மண்டலந்தான்‌ கொண்டிடவே பால்நெய்‌ யாகுஞ்‌ 
சாரமாங்‌ கொடுப்பைசிறு ரையொடு ' 
தளித்தநெல்லி மிளகுடனே சார்ந்து கொள்ளை. 13] 
கொள்ளையிலே பச்சைவெண்ணெய்‌ காலி லிட்டுக்‌ 
கூறாக வுறங்கியே யுதய கால 
முள்ளதிலே தவிடுகொண்டு தேய்த்துப்‌ போட்டு 
வுற்றவெந்நீர்‌ காலில்விட்டுக்‌ கழுவிப்‌ போடு 
தள்ளை யன்ற நயனத்துக்‌ கெழுதக்‌ கேளி 
தருவான விந்துப்பு துரிசு சீனம்‌ 
வெள்ளையென்ற மடற்றுத்த மரப்பொடி யுமாக 
- ., வேளாபடி சரியாக நிறுத்துக்‌ கொண்ட. 184 


Digitized By Roja Muthiah Research Library 


.கன்மகாண்டம்‌ .43 


நிறுத்திதனைச்‌ சம்பீரச்‌ சாற்று லாட்டி 
நீளமாய்க்‌ கயறுசெய்து வைத்துக்‌ கொண்டு 
வறுத்துகன்ற நயனத்தி லெழுதும்‌ போது 
வுத்தமனே நந்திபத்திரிச்‌ சாறுந்‌ தேனும்‌ 
இறுத்தநெல்லி வேருடனே திப்பிலியுஞ்‌ சமனாய்‌ 
சீர்பெறவே கரிசாலைச்‌ சாற்றி லாட்டி 
வொருத்திமுலைப்‌ பாலதனி லுரைத்துப்‌ போடு 
வொருநாளுக்‌ கிருபொழுதாம்‌ மருந்துதானே: 185 


நாளொன்றுக்‌ கிருநேர மருந்து கொண்டு 
நலமாகச்‌ செய்திடவே இருங்‌ கண்ணில்‌ 
'வேளென்று வந்தனோய்‌ தொண்ணூற்‌ மாறும்‌ 
விரைந்துபோ மருந்திதல்லால்‌ வேறே வேண்டாநீ 
தூளென்றுங்‌ குளிகையென்றுங்‌ குழம்ப தென்றுஞ்‌ 
சொல்லுவார்‌ வார்த்தைமெத்த வுலக லுள்ளோர்‌ 
'தேளென்று கொட்டுமப்பா விழிநோ யெல்லாஞ்‌ 
தரசுக்குத்‌ னதலமொன்று செப்ப லாமே. 186 


| கண்ணோய்க்குத்‌ தைலம்‌ 
.செப்புகன்ற வெள்ளறுகு மூல மொன்றும்‌ 
விலாமிச்சு மிருவேலி இண்டி யோடு 
வொப்புடனே வகைவகைக்கு வொருபலம தாக 
வுயர்ந்தச தேவிவேர்‌ கொடுப்பை வேரும்‌ 
'வெப்பகலுங்‌ கற்றாழை மூல மொன்று 
விருதான குறிந்தொட்டி மூல மொன்று 
நட்புறு$ மாநெல்லி மூல மொன்று 
நலமான சலம்படிதான்‌ பன்னி ரண்டே, 187 


. இரண்டுபடி யாகவே வைத்துக்‌ காய்ச்சி 
நல்லெண்ணெய்‌ நாழிவிட்டதி மதுரங்‌ கோட்டம்‌ 
கொண்டதொரு தக்கோல மமுக்க ரவோர்‌ 
குருவான சடாமாஞ்சில்‌ மண்சட்‌ டியோடு 
பண்டுசெறி வால்மிளகு வெள்மிளகுசுக்கும்‌ 
பச்சைவிலா மிச்சுவெட்டிவே ௬டந்தக்‌ கோலந்‌ 
.தண்டுடைய சந்தனமுங்‌ குங்குமப்பூ மேலஞ்‌ 
சார்மிளகு தாளியொடு ரேணுகம்வெட்‌ பாலை 188 
பாலைதிரி பாலைசிறு நாகப்‌ பூவும்‌ 
பாரிலுள்ள செண்பகப்பூ தேவ தாரஞ்‌ 
ிலமுடன்‌ வகைக்குவொரு கழஞ்சி கொண்டு 
செவ்விளநீர்‌ விட்டரைத்துச்‌ சேர்த்துக்‌ கொண்டு 


Digitized By Roja Muthiah Research Library 


44 க்ன்மகாண்டம்‌ 


பாலதிலே படியிரண்டு கூட வார்த்துப்‌ 
ப்தமாகவே வடித்து முழுகி னாக்கா 
லாலமென்ற நீர்விடங்க ளெல்லாந்‌ தீரு. 
மப்பனே கண்குளிர்ச்சி யாகுந்‌ தானே. [89 
ஆகவே குழம்பொன்று சொல்லக்‌ கேளு 
அழகான கொடிக்கொழுஞ்சி யறுநான்‌ காகும்‌ 
வேகமுள்ள கடுக்காயோர்‌ பலம தாகும்‌ 
வேம்பான கருவேம்பி னிலையவ்‌ வீதங்‌ 
தாகமுள்ள களிப்பாக்கு மதுவவ்‌ வீதந்‌ 
தருவான பசுவின்பால்‌ குறுணி யாகுஞ்‌ 
சாகவே யவித்ததனைப்‌ பிழிந்து. கொண்டு 
தனியான தேன்திலே படிதான்‌ வாரே, 190: 
வார்த்தெரித்துக்‌ குழம்பாக்கி வழித்து வைத்து 
வாள்விழியின்‌ நீள்‌ புருவம்‌ புழுக்கள்‌ புண்கள்‌ 
தீர்த்துவிடு மண்டலந்தான்‌ பூசும்‌ போது 
திகழ்விழிநோய்‌ பலவும்போந்‌: தர்க்க மப்பா 
பார்த்திடவே மேகரா சாங்க மானாற்‌ 
பாரிலுள்ள நோய்களுக்கு சஞ்சீவி யாகுஞ்‌ 
சாற்றியதே முந்நூறும்‌ வைத்தியரா சாங்கத்‌ 
தாரணியி லுள்ளவருக்‌ க்மிர்த மாமே. 19$ 
ஆனந்த வாயு கன்ம வரலாறு 
ஆமென்ற வானந்த வாயு கொண்டா 
வரிதப்பா தீராது அதிக கன்மந்‌ 
தாமென்ற வுயிர்களைத்தான்‌ கட்டித்‌ தூக்கித்‌ 
தாரணியிற்‌ போட்டறுத்த சண்டா எத்தால்‌ 
கோமென்ற கோவுநீர்‌ குடிக்கும்‌ போது 
குழல்வைத்து வுண்டையிட்ட குலப்பா வந்தான்‌ 
ஓமென்ற வுயிர்களைத்தான்‌ குடலைக்‌ 8றி 
யுறும்பாவங்‌ கொண்டதனா லுதித்த தாமே, 1092 
கன்ம நிவர்த்தி 
உதித்ததொரு கன்மந்தான்‌ தீர வென்றா 
. இற்றகொடி மரமொன்று வுயர்குடந்தா னென்று 
பதித்ததங்க கரீடமொன்று குடைதா னென்று 
பரவுசொர்னங்காலையொன்று சப்பிரமஞ்சமொன்று 
கதிர்த்தசொர்ன கிள்ளையொன்று ஆல்வட்‌ டமொன்று 
- கையிலெடுத்‌ தாடுகின்ற வம்மானை யொன்று 
துதிக்கசிவ பூசைகுரு பூசை யோடு 
சுக்மாக்ச்‌ செய்திடவே துடர்ந்தம்ன்மம்‌ போமே, 193 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 48 


அவிழ்த வகை 

போனபின்பு செய்வதற்கு மருந்து கேளு 

புகலுவேன்‌ காந்தமது பலந்தா னொன்று 
ஏனமுள்ள கெந்தியது பலந்தா னென்று 

எலுமிச்சம்‌ பழச்சாற்றாற்‌ சாம மாட்டி 
.வானமுடன்‌ கெசபுடமாய்‌ மூன்று போடு 

வளமாக விந்தடைவாய்‌ புடத்தைப்‌ போடு 
.ஞானமுடன்‌ கொடி. வேலி வேரின்‌ பட்டை 

நலமாகப்‌ பிலமொன்று தூக்குத்‌ தூக்கே. 104 


தூக்கியே யிடித்துக்தூ ளாக்கிக்‌ கொண்டு 
துடியாக வந்தெடைக்குக்‌ கெந்தி சேர்த்து 
தாக்கியே முலைப்பாலா லாட்டிச்‌ சாமஞ்‌ 
சார்வான வெண்கருவாற்‌ சாம மிரண்டு 
, பாக்கியமா யோட்டில்வைத்‌ துமேலோ டுமூடிப்‌ 
பாங்கான சீலைமண்ணும்‌ பரிவாய்ச்‌ செய்து 
.வாக்கியே கெசபுடமாய்ப்‌ போடு போடு 
மைந்தனே முருக்கம்பூப்‌ போலாம்‌ வில்லை. 195 


-வில்லைதனைப்‌ பொடிசெய்து வைத்துக்‌ கொண்டு 
வீருன முன்மருந்துங்‌ கூடக்‌ கூட்டி 
. எல்லையுள்ள வெருக்கிலையின்‌ பாலா லாட்டி 
யிச்சையுடன்‌ பில்லைசெய்து ரளியிற்‌ காய்ந்தால்‌ 
நல்லதென்று கெசபுடமாய்‌ நாட்டிச்‌ செய்து 
நலமாக வெடுத்துப்பார்‌ கருஞ்சிவப்பாய்‌ காணுத்‌ 
சொல்லரிது மண்ட.லமே கொள்ளும்‌ போதில்‌ 
தோன்றுகின்ற குடல்வாத மண்ட வாதம்‌, 196 


.அண்டமென்ற வாதமொடு வாய்வு குன்ம 
மனேகநாள்‌ சென்றதொரு கெண்ட வீக்கம்‌ 
, பண்டுள்ள வுதரத்தில்‌ வீக்கம்‌ வாய்வு 
பாரித்த வயிறுமுதல்‌ கரைத்துப்‌ போடுஞ்‌ 
.சண்டமா ருதமான வாயு வத்தான்‌ 
சண்ணுமடா மேலேறா வண்ணம்‌ பாரு 
.கண்டதொரு பத்தியமாய்க்‌ கொள்வா யானாற்‌ 
கனமான நோய்தீருங்‌ கன்மம்‌ 3பாமே. 197 


கன்மமது நிவர்த்தியைநான்‌ முன்னே சொன்னேன்‌ 
காசியினி லெளியவரும்‌ வலியவ ருமுண்டு 

.தர்மமது செய்வத, ற்குப்‌ பொருள்தா னேது 
தாரணியி லுள்ளவற்குச்‌ சாதி வண்ணம்‌ 





Digitized By Roja Muthiah Research Library 


46 கன்மகாண்டம்‌ 


வர்மமென்ற கன்மமது நிவர்த்தி செய்ய 

வரிசையுடன்‌ சொல்‌ லுகிறேன்‌ வணங்கிக்‌ கேளு 
துர்மோக மாகாது கோப.மாகா 

துடியாகப்‌ பலரையுமே தூடணிக்க லாகா. 196 


ஆகாத வழியொன்றுஞ்‌ செய்ய லாகா 
வாதித்த னமத்கார மன்னதானம்‌ 
போகாத சிவபூசை யங்கப்பிர தட்சணம்‌ 
புகழான வாரமொடு பக்கம்‌ நோன்பு 
சாகாத வெட்டெழுத்து மஞ்செ முத்துஞ்‌ 
சாதகமாய்‌ செபஞ்செய்ய வோமஞ்‌ செய்ய 
மோக.மாய்‌ சிவத்தலங்கள்‌ தெரிசித்‌ தேத்தல்‌ 
முக்கியமாய்த்‌ தீர்த்தங்கள்‌ பலவு மாடே, 199 


ஆடிய(தார்‌ நந்தவனம்‌ புட்பம்‌ வைக்க 
வர சடிக்கும்‌ நந்திக்கும்‌ நீரே பெய்ய 
தேடியதோ ரபிடேகம்‌ நெய்விளக்கு 
சிவவோமந்‌ தர்ப்பணங்கள்‌ தீர்த்த வாச 
மூடியதோர்‌ பலவுயிர்க்கு முபசரித்த 
லஓுற்றதார்ம மிவ்வகையே யுண்மை யாக 
நாடியே கொள்வோர்க்குப்‌ பாவ மேது 
நாள்தோறுஞ்‌ செய்தகன்மம்‌ பரிகார மாமே, 200 


ஆமப்பா நாள்‌ தோடம்‌ நித்ய கன்ம 
மங்கனிய சமுதலாம்‌ பிராணா யாமம்‌ 
ஓமப்பா கருமத்தால்‌ செய்த பாவ 
முயராது பெரியோர்கள்‌ பாதம்போற்று 
நாமப்பா தருமத்தில்‌ மனது வைத்து 
தடந்துகொள்ள கன்மங்கள்‌ நாடா தோடும்‌ 
காமப்பால்‌ மிஞ்சாதே கன்ம மிஞ்சுங்‌ 
கன்னியரைப்‌ பாராதே கசடு போக்கே. 201 





பஞ்சலோக செந்தூரம்‌ 

போக்கவே: வகையொன்று சொல்லக்‌ கேளு 

புகழ்பஞ்ச லோகமது பொடிதான்‌ வாங்கி 
சேர்க்கவே வகையொன்று கழஞ்சி யொன்று 

திறமாகச்‌ சுத்திசெய்து வொக்கக்‌ கூட்டித்‌ 
தாக்கவே பஞ்சபா டாணம்‌ நீருத்‌ 

தயவாக வகையொன்று கழஞ்சி யொன்று 
தீர்க்கவே சுத்திசெய்து வொக்கக்‌ கூட்டித்‌ 

'தெனிந்தரைக்க நீர்‌ சொல்வேன்‌ தெளிந்து பாரே. 

202 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ AT 


பாரப்பா பூநீற்றிற்‌ சாரங்‌ கூட்டிப்‌ 

பனியில்வைக்‌ கச்செயநீராம்‌ நீரை வாங்கி 
நீரப்பா விட்டரைத்து பில்லை தட்டி த 

நிசமான குக்குடமாம்‌ புடத்தில்‌ வைத்து 
ஆறப்பா வாறியெடு மறுபடியு மரைத்து 

அப்பனே மூன்றுபுடந்‌ திறமாய்ச்‌ செய்து 
காரப்பா கணபதிக்குப்‌ பூசை செய்து 

கட்டாகப்‌ பரணிதனி லடைத்து வையே. 203: 


வைத்தபின்பு திரிகடுகு மதுர வோமம்‌ 
வாழ்கரிய சீரகமுங்‌ கார்கோ லோடு 
நெய்ததொரு வாலுழுவை காரெள்ளுங்‌ கூட்டி 
நிசமான கொடிவேலி யமுக்காரச்‌ சேங்கொட்டை 
வைத்தபின்பு வகையொன்று பலமொன்‌ ருகும்‌ 
வளர்பறங்கிச்‌ சக்கைச்சூரண மிதற்குச்‌ சமனாய்‌ 
மொய்த்ததொரு கையான்சாற்‌ றதுதானாழி 
வீறுபிர மிச்சாறு நாழி கூட்டே. 204- 
கூட்டியே பால்நாழி மூன்று மாகக்‌ 
கொதிக்கையிலே சூரணத்தை யதனிற்‌ போட்டு: 
நாட்டியே பசுவினெய்‌ யரை தேன்‌ காலாய்‌ 
நலமாக விட்டுமெழு கான போது 
சூட்டியே வழித்துவைப்பாய்‌ பீங்கா னுள்ளே 
சுகமான செந்தூரங்‌ குன்றிக்‌ கூட்டி 
மாட்டியே மண்டலந்தான்‌ கொள்ளும்‌ போதில்‌ 
மகத்தான சூலைபதி னெட்டுந்‌ தரு 
மாட்டியே குட்டமொடு கிரந்தி தரு 
மட்டைவண்டு பற்கடியு மகன்று போமே. 20% 


போமென்ற தின்னமொரு வகையைக்‌ கேளு. 
புகழான முருக்கம்பூச்‌ சாறு நாழி 
யாமென்ற முருங்கைப்பூச்‌ சாறு நாழி: 
யழகான செம்பரத்தம்பூச்‌ சாறு நாழி 
கோமென்ற வரசின்பூச்‌ சாறு நாழி 
கொடியதோ ரெருக்கின்பூச்‌ சாறு நாழி 
வாமென்ற மல்லிகைப்பூச்‌ சாறு நாழி 
வளர்நந்திப்‌ பூச்சாறு வரிசை கேளே. 20௫ 
வரிசையுட னொன்றாக்கி வகையைக்‌ கேளு 
மனோசிலையு மரிதாரங்‌ கெவுரி வெள்ளை: 
துரிசுடனே குதிரைப்பல்‌ கெந்தி லிங்கநீ' 
துடியான ரசம்வீரம்‌ பூரங்‌ கூட்டி. 


Digitized By Roja Muthiah Research Library 


AE கன்மகாண்டம்‌ 


பரிவான வகையொன்று பலந்தா னென்று 

பழச்சாற்றில்‌ வைத்து எடுத்துக்‌ கொண்டு 
அரிதான பழச்சாற்றா லாட்டு ஆட்டு 

அத்தனையுஞ்‌ சாறுவற்ற வாட்டி னாக்கால்‌. 207 
ஆட்டினால்‌ மெழுகாகு மதனை வாங்கி 

யடைதட்டிக்‌ காயவைத்து ஓட்டில்‌ வைத்து 

மூட்டியனல்‌ கெசபுடமாய்க்‌ கட்டிப்‌ போடு 

முறையான கரிசாலைச்‌ சாற்றி லாட்டி 
.தாட்டிகமாய்ப்‌ பின்பொருக்கால்‌ புடத்தைப்‌ போட்டுத்‌ 

தானாறி யெடுத்தாக்கால்‌ நீறும்‌ பாரு 
,நரட்டியே பழச்சாற்றா லாட்டி வில்லை. 

நலமாக வோட்டில்வைத்துப்‌ புடத்தைப்‌ போடே. 

208 


புடந்தனிலே காவிமண்போற்‌ சிவந்து போகும்‌ 
புனிதமாஞ்‌ செப்பதனில்‌ வைத்துக்‌ கொண்டு 

செடந்தனிலே வந்ததொரு சூலை யாறுங்‌ | 
இரந்திகுட்ட.ந்‌ தீராத சிலந்திப்‌ புண்க 

. ளிடத்தில்வரு மரையாப்பு பவித்ர மாலை 
யிடைந்துதடா பிளவையென்ற தெல்லாங்‌ தருங்‌ 

.குடந்தனிலே வைத்த நீர்‌ போலே வந்த 
கொடியதொரு சில்விடங்கள்‌ குமிறிப்‌ போமே. 209 


பூவகை லேகியம்‌ 


போமென்ற வகையொன்று சொல்லக்‌ கேளு 
புகழ்வேம்பின்‌ பூவுடனே புங்கின்‌ பூவு 
. மாமென்ற வில்வப்பூ நெல்லிப்‌ பூவு 
மரியதோர்‌ காரைப்பூ விலாரிப்பூவு 
- மோமென்ற செண்பகப்பூ சிறுநா கப்பூ 
வுத்தமனே குங்குமப்பூ கிராம்பு பத்திரி 
ப நாமென்‌ ற புரசம்பூ கொத்த மல்லி 
நலமான காமப்பூ கஞ்சாப்‌ பூவே. 210 


பூவான மாம்பூவு மத்தம்‌ பூவும்‌ 
புகழான கரிசாலைப்‌ பூவி னோடு 
. தாவான பொற்கையான்‌ பூவினோடு 
கனமான பொற்கொன்றை யயமுக்கிறுப்‌ பூவும்‌ 
ப நாவான தூதளம்பூ காட்டத்‌ இப்பூ 
நல்லகரு வேலம்பூ ஆவா ரைப்பூ 
தேவான. வனச்சம்பூகோங்கன்‌ பூவு 
திருவான நெருஞ்சிற்பூ. மாதளையின்‌ பூவே. 211 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 49 


தளையான பூவெல்லாஞ்‌.சூர -ணித்து 
தயங்கமிர்‌ த சர்க்கரையுஞ்‌ சமனாய்ச்‌ சேர்த்து 
'விளையான தென்னம்பூவும்‌ பனையின்‌ பூவும்‌ 
விளங்கவே பூவெல்லாஞ்‌ சமனாய்க்‌ கொண்டு 
இளையாத தேனதிலே யரைப்படி தான்சேரு 
யியலான நெய்யதிலே யிரண்டு வாரு 
"இளையாம லடுப்பேற்றி லேகியம்போற்‌ செய்து 
ஏத்தியிறைப்‌ பீங்கானிற்‌ பதனம்‌ பண்ணே, 212 


- பண்ணீயே புன்னைக்கா யளவ தாகப்‌ 
பரிவாக விருநேரந்‌ தின்று யானா 
லெண்ணீலாப்‌ பிறமேக மெலும்புருக்கி 
யிருமலென்ற மேகவகைநீ ரிழிவ தெல்லாங்‌ 
கண்ணிலே காணாம லோடிப்‌ போகுங்‌ 
கனமான வுட்சுரங்கள்‌ நாவ றட்9 
- புண்ணிலே யெழுந்தகெந்‌ தாழி யோடு 
புகைச்சலொடு யிளைப்புகடுப்‌ புளைச்சல்‌ போமே, 213 


- உளைச்சல்போம்‌ பித்தமுமே ஓடிப்‌ போகு 
முலர்ந்தவுட லுதிரமது வூறு மூறுந்‌ 

_தலைச்சவிந்து தம்பனமாய்ப்‌ பிலத்துப்‌ போகுந்‌ 
தாதுவிருத்தி யுண்டாகும்‌ பெரும்பா டுதீரும்‌ 

. விளைச்சலென்ற குன்மமெல்லா மறுந்து போகும்‌ 
வீரியந்தான்‌ மெத்தவாம்‌ வாய்மை சொன்னோ 

மளைச்சதொரு கன்மத்தை நிவர்த்தி செய்து 
அறமான தருமத்துக்‌ காளாய்ச்‌ சேரே. 214 


சேர்ப்பதற்கு இன்னமொரு மருந்து கேளு 
செங்கழுநீர்க்‌ கிழங்குடனே கொட்டி நெய்தல்‌ 
.நீர்ப்படர்ந்த வல்லிதா மரைக்கி ழங்கு 
நிலப்பனையும்‌ மூக்கறாநீர்‌ வள்ளி யாகும்‌ 
 பார்ப்படர்ந்த நன்னாரி முத்தக்‌ காசு 
பகர்ந்தவதி விடயமொடு கச்சோலஞ்‌ சுக்கு 
கார்ப்படர்ந்த கடலிறஞ்சி பறங்கிப்‌ பட்டை 
கருதியதோர்‌ கூகைநீறுங்‌ கஞ்சமோரிதழே, 215 


- ஓரிதழின்‌ மூலமொடு வில்வ மூல 
முற்றதொரு மாதளையா வாரை மூலம்‌ 
பாரிலுள்ள கருவாழைக்‌ கிழங்கி னோடு . 
பகர்கருணே வெருகினோடு மலைதாங்‌ கிமூலஞ்‌ ' 
ட ப்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


50 கன்மகாண்டம்‌ 


சீரிதழின்‌ கற்றாழை சங்கு மூலஞ்‌ 

சித்திரமூ லத்துடனேயதி மதுரங்‌ கோட்டம்‌ 
வேர்‌சிறந்த வகையெல்லாம்‌ பலமொன்‌ ரக 

வில்லைவில்லை யாய்நறுக்கி வெயிலில்‌ வைத்து 
நீர்சுரந்து காய்ந்தவுட னிடித்துத்‌ தூளாய்‌ 

நெய்படிதான்‌ கொதிக்கையிலே சூரணத்தை 

| சேர்ந்தே. 216 

சேர்ந்தபின்பு தேனதிலே நெய்யிற்‌ பாதி 

நேராகவிட்‌ டிறக்கிமெழு கதுபோல்‌. வாங்கு 
சாந்தமுள்ள லேதியத்தைப்‌ பதனம்‌ பண்ணு 

சாந்தகமாம்‌ புன்னைக்கா யளவ தாகத்‌ 
தேர்ந்தபின்பு யிருநேரம்‌ கொள்வா யாகில்‌ 

தீராத கிராணிவகை தீருந்‌ தீரும்‌ 
வாய்ந்தரத்த மலசலங்கள்‌ கடுப்பு மூலம்‌ 

வயிழ்றுளைச்சல்வாய்வு முதலசீ ரணங்கள்‌ 
கூர்ந்தபித்த நீர்தரிப்புப்‌ பிரமே கங்கள்‌ 

குடிபோகும்‌ லேகயெத்தைக்‌ கொண்ட போதே, 217 


கிராணிக்குலேகியம்‌ 


கொண்டபின்பு இன்னமொரு வகையைக்‌ கேளு 

கூவிளத்தின்‌ பிஞ்கடனே மாதளையின்‌ பிஞ்சும்‌ 
விண்டதோ ரத்திப்பிஞ்‌ சாத்திப்‌ பிஞ்சும்‌ 

வெண்மருதப்‌ பிஞ்சுடனே யகத்திப்‌ பிஞ்சுங்‌ 
கண்டதோர்‌ கடுக்காயின்பிஞ்‌ சுடனே நல்ல 

கதலிப்பிஞ்‌ சுடன்‌வெண்டைப்‌ பிஞ்சி னோடு 
தண்டமிழ்சேர்‌ புளியம்பிஞ்‌ சுடனே நல்ல 

தக்காளி வித்துடனே தகரைப்‌ பிஞ்சே. 216. 
பிஞ்சான மாம்பிஞ்சுங்‌ கோவைப்‌ பிஞ்சும்‌ 

பெருவேம்பின்‌ பிஞ்சுடனே முசுட்டைப்‌ பிஞ்சும்‌ 
பஞ்சான நெல்லிப்பிஞ்‌ சாரிச்சம்‌ பிஞ்சும்‌ 

பகர்தா மரைப்பிஞ்சும்‌ பனிச்சைப்‌ பிஞ்சும்‌ 
நஞ்சான மாளையின்‌ பிஞ்சுங்‌ கூட 

நலமான வகைக்கொரு பலமாய்‌ வாங்கி 
துஞ்சவே யிடித்தனை மைபோ லாக்கி 

சுகமான நல்லெண்ணெய்‌ பசுவின்‌ நெய்யே, 319. 
நெய்யான வகைவகைக்குப்‌ பலமி ரண்டும்‌ 

நேரான தேனதிலே யரைப்படி யுமாகச்‌ 
செய்யவே கற்கண்டு நாலுப லமாகுஞ்‌ 

சீரகஞ்சுக்‌ கதிமதுரம்‌ வகைக்கொரு பலமாய்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 5] 


மெய்யாகச்‌ சூரணித்து அதனிற்‌ சேர்த்து 
விருதாகக்‌ குழம்புபோற்‌ பண்ணிக்‌ கொண்டு 
கையான கரண்டியிலோர்‌ பலமாய்க்‌ கொள்ளு 
கயரோகங்‌ கிராணியதி சாரம்‌ போக்கே 220 


போக்கென்ற போச்கெல்லா மெடுபட்‌. டோடும்‌ 
பொல்லாத கடுப்புடனே யிரத்தம்‌ போகுந்‌ 
தாக்கென்ற மூலமண்டி யுள்ளே வாங்குந்‌ 
தாதுவிர்த்தி யுண்டாகுந்‌ தாகந்‌ தீரு 
மூக்கென்ற சத்திவிக்க லெங்கே போச்சு 
உடல்‌ வரட்சி கனரோக மெங்கே போச்சு 
தேக்கென்ற காலசதி கையசதி யெங்கே 
தேகத்தி லில்லாம லோடிப்‌ போச்சே. 221 


ஓடிவிடுஞ்‌ சயமீளை யிருமல்‌ காச 

முற்றரத்த பித்தமொடு பிரமே கங்கள்‌ 
நாடியதோர்‌ நீர்க்கடுப்புங்‌ கல்ல டைப்பு 

நலமாகுஞ்‌ சதையடைப்பும்‌ நன்றாய்த்‌ தீருங்‌ 
கூடியதோர்‌ பெரும்பாடு முள்ளு ருக்கி 

கொண்டதோ ரெலும்புருக்கி யெரிவு காந்தல்‌ 
நீடியதோர்‌ நெஞ்செரிவுங்‌ கைகால்‌ காந்தல்‌ 

நிசமாகத்‌ தீருமடா பித்தம்‌ போச்சே. 222 


கரங்களுக்குக்‌ கலிக்கம்‌ 

போச்சென்ற தின்னமொரு மருந்து கேளு 

புங்குவிதை சங்குவிதை புடலம்‌ வித்து 
ஆச்சென்ற அத்திவித்து அகத்தி வித்து 

அதிகமாம்‌ பேய்ப்பீர்க்குஞ்‌ சுரையின்‌ வித்து 
பூச்சென்ற தகரைவித்து கரிப்பான்‌ வித்து 

பொருந்துமா வாரைவித்து மருதம்‌ வித்து 
வாச்சென்ற சவுரிவித்து தில்லை வித்து 

மகிழம்வித்து புல்லாமணக்‌ குமுத்து மாமே. 223 
முத்தான நேர்வாள மிளகுங்‌ கூட்டி 

முதலான சம்பீரச்‌ சாற்றா லரைத்து 
கத்தான வாட்டினுட. பித்துங்‌ கூட்டிக்‌ 

கலந்தரைத்துக்‌ கண்ணிலிட வெள்ளள வுதானும்‌ 
பத்தான வெற்றிலையின்‌ சாத்திலுரைத்‌ திட்டால்‌ 

பலசுரங்கள்‌ பேய்ச்சுரங்கள்‌ பயித்தியங்‌ கண்மாலை 
சுத்தான சன்னியொடு குமர கண்டன்‌ 

கருதிய வஞ்னத்தின்‌ சுருக்கம்‌ பாரே. 224 


Digitized By Roja Muthiah Research Library 


42 கன்மகாண்டம்‌ 


சுருக்காகக்‌ கண்ணிலிட்டுக்‌ கண்கோ பித்தாற்‌ 

சொல்லுவேன்‌ சோறுதயிர்‌ பிசைந்து கட்டு 
தருக்காகக்‌ கற்றாழைச்‌ சோறுஞ்‌ சீரகம்‌ 

தான்பிசைந்து பிழிந்துகட்டில்‌ கண்வெப்‌ புந்தீரு 
முருக்காக வின்ன மொரு சேதி கேளு 

முரையாகச்‌ சேதியெல்லா முரைத்திட்‌ டேனான்‌ 
பொறுக்காத நோயுமுண்டோ வுலகத்‌ துள்ளே 

புதுமையிந்த சாத்திரத்தைப்‌ போற்றிக்‌ கொள்ளே. 

222 
குமரித்தைலம்‌ 

கொள்ளவே வகையொன்று சொல்லக்‌ கேளு 

குமரியுட சான்று கொடுப்பைச்சா றொன்று 
கள்ளமில்லாக்‌ கரிசாலைச்‌ சாறுப டி யொன்று 

காயான கழ்காயின்‌ நெல்லிச்சா றொன்று 
மெள்ளவே படியொன்று விஷ்ணு காந்தி 

விளைந்த சந்திரகாந்தி ரசம்படியுமொன்று 
தள்ளவே படியொன்று தாழை விழுதுச்‌ 

சார்வாக படியொன்று நீர்முள்‌ ளிச்சாறே 226 
முள்ளிரசம்‌ படியொன்று முசுமு சுக்கை 

முளையான சாநறென்று பேய்ப்புடல்‌ தானொன்று 
வள்ளியென்ற நீர்வள்ளிச்‌ சாறுபடி யொன்று 

வருகின்ற செம்முள்ளிச்‌ சாறுபடி யொன்று 
வுள்ளியென்ற வீருள்ளச்‌ சாறுபடி யொன்று 

ஊறுகிற வல்லாரைச்‌ சாறுபடி யொன்று 
வெள்ளரியின்‌ சாறொன்று குமிழஞ்சாறொன்று 

விதமான தூதளைச்‌ சாறொன்று தானே. 227 
ஒன்ரேன கருப்பஞ்சா நொன்று வில்வத்‌ 

தூறுகன்ற சாறொன்று கண்டங்‌ கத்தரி 
தன்றான பிரமிச்சாறுபடிதா னென்று 

நலமான கஞ்சாவின்‌ சாறுபடி யொன்று 
வென்றுன பழச்சாறு படிதா னொன்று 

வெற்றிலையின்‌ சாறொன்று புளியிலைச்‌ சாறெொன்று 
கன்றான செருப்படியின்‌ சாறுபடி யொன்று 

கருவேம்பி னிலைச்சாறு படிதா னொன்றே, 228 
படியான பசளைரசம்‌ படிதா னொன்று 

பகருகின்ற புளியாரைச்‌ சாறுபடி யொன்று 
குடியான துளசரசம்‌ படிதா னென்று 

கூர்‌ மிளகு தக்காளிச்‌ சாறுபடி யொன்று 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 53 


வடிவான விதையெல்லாம்‌ வடிகொண்‌ டொக்க 
வகையான தாழிக்கு ளொன்றாய்‌ வார்த்து 
மடியாத பால்நாழி யிளநீர்‌ நாழி 
வைத்துவிட்டுக்‌ குழம்பான வாறு கேளே. 229 


வாறுகேள்‌ நெய்யதனிற்‌ படிதான்‌ வாரு 

வரிசையாய்‌ தேனதிலே யபினிற்‌ பாதி 
கூறுகேள்‌ மதுரஞ்சீ ரசம்வெட்‌ பாலை 

கோட்டமுட னேலமதி விடயஞ்‌ சுக்கும்‌ 
வேறுவெள்ளைக்‌ குந்திரிக்கம்‌ மிளகு திப்பிலி 

வீரான வகையொன்று .பலமொன்‌ ருகுஞ்‌ 
சூரணித்துப்‌ பாகுதனிற்‌ சொல்லக்‌ கேளு 

சுறுக்கான நெற்பொரியுங்‌ கற்கண்டும்‌ வேண்டே. 

230 


வேண்டியே வகையொன்று பலமொன்‌ றாக 

வெற்றியுள்ள திரிபலையும்‌ பலமொன்‌ ராகும்‌ 
தாண்டியே சூரணத்தை தூவிக்‌ கிண்டி 

சதிரான மெழுக்துபோல்‌ வாங்கி வைத்து 
ஊண்டியே கணபதிக்குப்‌ பூசை செய்து 

ஒருநாளைக்‌ கிருநேர முறவாக்‌ கொள்ள 
பூண்டதொரு கயரோக மிருமல்பதி னாறும்‌ 

போராடு மிளைப்பீளை மந்தார காசம்‌ 231 


காசமென்ற சகலகாசம்‌ பித்த காசம்‌ 
காந்தசேற்‌ பனகாசம்‌ வாத காசம்‌ 
நாசமென்ற ரத்தபித்தஞ்‌ சத்தியு எமாந்தை 
நற்குவளை விப்புருதி ரத்த காசம்‌ 
பாசமென்ற மருந்திடுநல்‌ முதலா யுள்ள 
பண்டுள்ள பீனிசமு மண்டைச்‌ சூலை 
வாசமென்ற பிறமேகங்‌ கிரந்தி சூலை 
மண்டைதறிக்‌ கின்றபித்தந்‌ தலைச்சுழற்றல்‌ மயக்கம்‌ 
232 


மயக்கமொடு பித்தமெல்லா மெங்கே போச்சு 
வாதமொடு நீர்சிறுப்பு மாண்டு போச்சு 
தியக்கமுட னத்திசுரம்‌ வெப்பும்‌ போச்சு 
சிரசில்நின்‌ றபித்தமெல்லாஞ்‌ சிதறிப்‌ போச்சு 
தயக்குண்ட சரீரத்தின்‌ வறட்சி போச்சு 
சரீரமது தூலித்துத்‌ தளும்பு மாச்சு 
தயிக்கியமென்‌ றபுத்தியெல்லாம்‌ நற்புத்‌ தியாச்சு 
தாதுவித்தை யாமிதுவே யறிந்து கொள்ளே 233 


Digitized By Roja Muthiah Research Library 


&4 கன்மகாண்டம்‌ 


அறிவான பெரியோர்கட்‌ கிந்நூல்‌ வேணு 
மறிவு கெட்ட வுலுத்தர்களுக்‌ காகா தொன்றுங்‌ 
குறியாக நினைவுவைத்துக்‌ கன்மந்‌ தீர்த்துக்‌ 
குவலயத்தில்‌ மருந்துசெய்யிற்‌ குருவவனே யாகும்‌ 
மறிவான மனத்தோர்க்கு மருந்தா காது 
வஞ்சகம்பொய்‌ யற்றோர்க்கு மருந்து வேண்டாம்‌ 
நெறியானவைத்‌ தியன்‌ றன்‌ மனது நொந்தால்‌ 
நேர்ந்தநோய்‌ தீராது நினைவில்‌ வையே. 234 


நினைவிலே வைப்பதென்ன குருவின்‌ பாதம்‌ 
நிச்சயமாய்‌ சிவன்பாதந்‌ தேவி பாதம்‌ 
கனவினிலு மறவாதே யொருநா ளுந்தான்‌ . 
கருமாந்த மில்ல்யடா நோயு மில்லை 
சினமான தாகாது புத்தி சொன்னேன்‌ 
சேதி மாணாக்கனானாலறிந்து கொள்வான்‌ 
மனதிலே தெளிவானால்‌ முத்தி யுண்டாம்‌ 
வஞ்சகமொன்‌ ருகாது வாசி பாரே 235. 


வாசியினால்‌ மோட்சமது வந்து போச்சு 
மருந்தனாற்‌ றேகமது வலுத்துப்‌ போச்சு 
பூசையினாற்‌ சிக்க துவு மற்றுப்‌ போச்சு 
புலவருக்கு மிந்தமுறை புகலப்‌ போமோ 
தேசியென்ற குளிகையினால்‌ கெவன மாச்சு 
சித்தியென்ற பெயராச்சு 9வயோ கத்தால்‌ 
தாசியென்ற பெண்மேலே மோகமானாற்‌ 
சாற்றியதோர்‌ கற்பமெல்லாந்‌ தவறிப்‌ போச்சே, 
236 


தவறாம லின்னமொரு சேதி கேளு 

சாதகமா யின்னமொரு மருந்து சொல்வேன்‌ 
நவரத்தினம்‌ வகைகழஞ்சு ரசமும்‌ வங்கம்‌ 

நலமாக வகை க்கழஞ்சு ருக்கிச்‌ சேர்த்து 
சவையாகுங்‌ கலுவத்திற்‌ பொடித்துக்‌ கொண்டு 

சம்பீரச்‌ சாற்றாலே யரைப்பாய்‌ சாமங்‌ 
கவையாகப்‌ பொற்றலையின்‌ சாற்றாற்‌ சாமங்‌ 

கட்டாக வில்லை செய்து காயக்‌ கண்டே 231 


கண்டதனைப்‌ பொடிசெய்து எடைக்கெடையே கெந்தி 
கலந்தரைத்துக்‌ குப்பியிலே கருதி யேத்திப்‌ 
பண்டதற்குச்‌ 8லையைந்து செய்து பின்பு 
பரிவாக வாலுகையி லெரியெண்‌ சாமம்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ | 55 


 தொண்டுடனே யெரித்தபின்பு சலாகை யிட்டுச்‌ 
சோதித்தா லருணநிறந்‌ தோன்றிற்‌ மானா 

லண்டர்பிரா னறுமுகற்குங்‌ கணப திக்கும்‌ 
அர்ச்சித்துத்‌ இமாற்றி யாற வையே. 238 


. ஆற்வைத்துச்‌ செந்தூர முடைத்துப்‌ பார்த்து 
அம்மியிலே பொடிசெய்து பரணிதனி லடைத்து 


நீறவைத்த செந்தூரம்‌ பணவெடை தான்கொள்ள 

நீர்ச்சிறுப்புங்‌ கல்லடைப்புஞ்‌ சதைய டைப்பு 
மூற்வைத்த நீரிழிவுங்‌ கிரந்தி சூலை 

யுறுதியாங்‌ குட்டமொடு வாத நீர்கள்‌ 
தேறவைத்த சரீரவலி சூடு வீக்கந்‌ 

தேனிலே கொண்டிடவே சித்தி யாமே. 239 


சித்தியாந்‌ தைலமொன்று திறமாய்ச்‌ சொல்வேன்‌ 
சென்னையெண்ணெய்‌ புன்னஃயண்ணெய்‌ புங்கயெண்ணெய்‌ 
முத்தியாம்‌ வேப்பெண்ணெய்‌ எள்ளி னெண்ணெய்‌ 
முனையான குருந்தெண்ணெய்‌ யோரண்டத்‌ தெண்‌ 
சத்தியாந்‌ தேங்காயி னெண்ணெய்‌ யோடு [ணெய்‌ 
தனிப்பசுவி னெய்யுடனே யாட்டி ஜெய்யும்‌ 
வெத்தியாம்‌ பன்றினெய்‌ மயில்நெய்‌ யோடு 
விரிவான மீனெய்யும்‌ விரியனுட னெய்யே. 240 


நெய்யான சாரையினெய்‌ வகையொன்‌ நறுக்கு 

நினைவாக வரைப்படியாய்‌ நிசமாய்ச்‌ சேர்த்து 
கையான நாகத்தின்‌ கண்டத்‌ தோடு 

கதித்தனல்ல முசுறுமுட்டை கம்பிளியுங்‌ குக்கில்‌ 
மையான வரிச்சுருளு மழுங்கு மாமை 

மயிலிறகுங்‌ காக்கைகண்‌ தேளர ணையோடு 
மெய்யான முயலுடும்பு மானைக்‌ கொம்பு 

மிக்கபல்லி யாட்டின்கொம்‌ பெருமைக்‌ கொம்புஞ்‌ 
செய்யவுங்‌ காண்டா மிருகக்‌ கொம்புஞ்‌ 

செம்புலியின்‌ தோலுடனே செந்நாய்‌ மண்டை.241 


டமண்டையென்ற மனிதர்தலை கலையின்‌ கொம்பு 
வருகுதிரைக்‌ குளம்புடனே மந்ந னத்தை 
கண்டதொரு விலாங்கின்‌ தோல்மச்சை மீன்‌ தலையுங்‌ 
காமரூபி யின்‌ தலையும்‌ புறாவி னெச்ச 


Digitized By Roja Muthiah Research Library 


56 கன்மகாண்டம்‌ 


முண்டதொரு மிளகுசுக்கு வெள்ளுள்‌ ளியோடு 
வுறவான பருந்தின்முட்‌ டையூர்க்குருவி முட்‌ டை... 
வண்டான கழுதைமண்டை யுடும்பின்‌ ரசு 
வலுத்துநின்ற குதிரைமண்டை வசம்புநா கணமே: 
242' 
கனமான விவையெல்லாம்‌ வகையொன்‌ நறுக்கு 
கழஞ்சாகப்‌ பொடித்தந்த யெண்ணெயிலே போட்டு: 
நிணமான யெண்ணெதனைப்‌ பத்துநாட்‌ செலுத்தி 
நிசமாக மெழுகுபதந்‌ தனில்‌ வடித்து 
கனமான கணபதிக்கும்‌ வயிர வர்க்குங்‌ 
கருத்துடனே பூசித்து கடத்தில்‌ வைத்து 
குணமாக வேணுமென்றாற்‌ சரீரத்‌ திலிட்டுக்‌ 
குடித்திடவே கரண்டி யெண்ணெய்‌ குணத்தைக்‌ 
கேளே. 243: 
கேளடாகு மரகண்ட னென்‌றவலி யஞ்சுங்‌ 
கொடி தான பிறவீச்சு சன்னிபதின்‌ மூன்றும்‌ 
நாளடா சென்றதொரு வாதமெண்‌ பதுவும்‌ 
நடுநடுங்கி யோடுமடா குட்டமொடு குறைநோய்‌ 
தூளடா தூள்படுத்திப்‌ போடுமிந்தத்‌ தைலஞ்‌ 
சொல்லார்கள்‌ பெரியோர்க ளுபரசத்தின்‌ சூட்சஞ்‌ . 
சூளடா மெய்க்கடுப்பு கருட்டுக்‌ கட்டுந்‌ 
துறவான புண்புரைகள்‌ வெட்டுக்‌ குத்தே. 244. 


குத்தென்ற சுழலையொடு பெருங்கால்‌ வீக்கம்‌ 

கூசைவலி முறிவுகைகால்‌ குதிரைக்கால்‌ முறிவு 
மற்றதோ ரொலும்பெல்லா மூறிப்‌ போகு 

மசையாத பிடிப்புகட்டுத்‌ தெறிக்கும்‌ பாரு 
செத்ததொரு கைகாலும்‌ பிலமுண்‌ டாகுஞ்‌ 

சித்திபெற்ற தைலமடா திறமாய்ச்‌ சொன்னேன்‌ 
பத்திநின்ற பற்றெல்லாம்‌ விட்டுப்‌ போகும்‌ 

பத்தியமா யித்தைலம்‌ பரிந்து கொள்ளே. 245. 


கொள்ளவே யின்னமொரு சேதி கேளு 
கூறான வழிஞ்சில்வேர்‌ கொன்றை வேரும்‌ 
வெள்ளெருக்கன்‌ வேருடனே சித்திர மூலம்‌ 
வெண்புரசம்‌ வேருடவே சிவனார்‌ வேம்பு 
மெள்ளவே காஞ்சுரைவேர்‌ புரசம்‌ வேரும்‌ 
வெண்ணொச்சி வேருடனே வில்வ வேருங்‌ 
கள்ளவே யதிலோடு தேவ தாரங்‌ 
கழறுகின்ற சந்தனமுங்‌ காஞ்சுரை வேரே. 246: 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்‌. மகாண்‌ டம்‌ 57 


வேரான மருதோன்றி யிசங்கின்‌ வேரும்‌ 
வேம்பின்வேர்‌ சதுரக்கள்‌ ளிவேருங்‌ கூட 
தாரான தேவதாரின்வேர்‌ வசம்பு மாகுந்‌ 
தான்வகையாய்‌ வெவ்வேருய்த்‌ தறித்து லர்த்தி 
சீரான பானைதனி லிட்டு மூடி 
சேர்க்கவே குழித்தைலஞ்‌ சிறக்க வாங்கி 
பார்தனிலே வெவ்வேறே தைலம்‌ வாங்கு 
பருத்தபுங்கின்‌ வேர்தைலமப்‌ படியே வாங்கே, 247" 


வாங்கியே வகைதனக்கோ ரரைப்படியாம்‌ வீதம்‌ 
வாகான பாண்டத்து ளொன்றாய்‌ விட்டு 

நீங்க்யேகபோகாமலொரு பலங்கற்‌ பூரம்‌ 

நிரையாகக்‌ காச்சியே வைத்துக்‌ கொண்டு 
வோங்கியே சரீரத்தி லெல்லாம்‌ பூசி 

லுடன்வந்த வாதமெல்லா மோடிப்‌ போகு 
மேங்கயே குட்டமெல்லா மெடுபட்‌ டோடு 

மிசைகெட்ட வலியனைத்து மேங்கிப்‌ போச்சே, 248: 


பேச்‌ சென்ற தைலத்தை ரசத்திற்‌ குத்திப்‌ 
பொங்கியதோர்‌ சுடுசோற்றில்‌ வைத்தா யானால்‌ 
ஆச்சென்ற சூதமது, குளிகை யாகு 
மச்சூதம்‌ வங்கத்தி நீரை வாங்கும்‌ 
பேச்சென்ற வெள்ளயது பத்து மாற்று 
பேரான ரசூதத்தைச்‌ செந்தூ ரித்தால்‌ 
மூச்சென்ற வெள்ளியிலே பத்து மாற்று 
மூதண்டக்‌ குளிகையிது வாடு மாட்டே. 249" 


அட்டினுட வமுரியொன்று கோமூத்திர மொன்று 
அனையின்ற னமுரியொன்று புரவி யொன்று 
நாட்டிலுள்ள குறும்பாட்டி நீர்தா னொன்று. 
நாரிசிறு நீரொன்று யெருமைநீ ரொன்று 
தாட்டிகமாய்‌ வகைக்கொரு படிதான்‌ வாங்கி 
தன்னுக்குள்‌ வெடியுப்பு மிந்துப்‌ போடு. 
மூட்டியே வளையலுப்புங்‌ கறியுப்‌ போடு 
மூதண்ட வமுரியுப்பு முருவியு ப்பே. 250+ 


உப்பென்ற வீரமொடு துரிசி பூர 
முரமுடனே வகைக்குக்கால்‌ பலமே கூட்டு 
அப்பென்ற சக்திச்சார மெவாச்சா ரந்தா 
னன்னமென்‌ ற பேதியொடு வகைக்கொரு பலமா 


Digitized By Roja Muthiah Research Library 


-௧$ கன்மகாண்டம்‌ 


யொப்புடனே பொடித்திட்டு வொன்றாய்க்‌ காச்ய்ட 
யுறவான மெழுகதுபோ லுண்டை செய்து 
தப்பென்ற வோட்டில்வைத்‌ துச்ச லைசெய்து 
சார்வாக முழப்புடத்திற்‌ சார்ந்து போடே, 251 


போட்டிடவே நீறியது வெள்ளை யாகும்‌ 
புகழான வெண்கருவி லெருக்கின்‌ பால்விட்டு 
நாட்டிடவே யரைத்துவில்லை ரவிதான்‌ கண்டால்‌ 
நலமாக முன்போலே புடைத்துப்‌ போடு 
தாட்டிகமாய்‌ நீறும்பின்‌ னெடுத்துக்‌ கொண்டு 
சம்பீரச்‌ சாற்றாலே யரைப்பாய்‌ சாமம்‌ 
கூட்டியே வில்லைசெய்து ரவியில்‌ வைத்துக்‌ 
கூசாமல்‌ முன்பேலே புடத்தைப்‌ போடே, 252 


பயுடம்போட வெளுக்கும்பூ நீறு போலே 

பொல்லாத குன்மமெல்லாம்‌ பொழியாய்ப்‌ போகுஞ்‌ 
சடமான கற்பநோ யாறுந்‌ தீருஞ்‌ 

சடத்துள்நின்‌ ற வாயுவெல்லாஞ்‌ சவ்வாய்த்‌ தள்ளுங்‌ 
குடமான பெருவயிறுங்‌ குட்டந்‌ தீருங்‌ 

கொடியமகோ தரமுடனே குடல்வா தம்போ 
.முடனாடுஞ்‌ சூலைநீர்‌ பொடிப்புப்‌ புண்க 

ளுகமுடிந்து போச்சுதடா உண்மை தானே, 253 


அரப்பொடிச்‌ செந்தூரம்‌ 
. உண்மையென்ற செந்தூர மொன்று கேளு 
வுலோகமென்ற வரப்பொடியுந்‌ தாம்பிரப்பொடியும்‌ 
. வண்மையென்ற வுருக்குடனே வெண்கலம்‌ பித்தளையும்‌ 
வாகான நாகமொடு திராயு மாகுந்‌ 
.தண்மையென்ற வெள்ளீயங்‌ காரீயம்‌ வெள்ளி 
தருவான தங்கமொடு ரத்தின மொன்பதும்‌ 
பெண்மையிலே வகைக்கழஞ்சு வீதம்‌ வாங்கி 


பேறாகப்‌ பொடித்துடனே சாற்றக்‌ கேளே, 254 
சாற்றவே சாமம்ரண்டு பொற்றலையின்‌ சாற்றாற்‌ 


சாதகமாம்‌ சாமம்ரண்‌ டுகைவி டாமல்‌ 
சேர்த்தரைத்து வில்லைசெய்து வுலரப்‌ போடு 
செங்கலென்ற குகையில்வைத்‌ துசீலை செய்து 
பார்த்தாலே பன்றியென்ற புடத்திற்‌ போடு 
பருவமா யாறியபின்‌ னெடுத்துப்‌ பாரு 
.நீற்றாகும்‌ நீற்றதனை யெடுத்து* கொண்டு 
நினைவுடனே முன்போலே யரைத்துத்‌ தீரே, 255 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 56. 


தீர்ந்த பின்பு பில்லேசெய்து ரவியிற்‌ போடு. 
செயமாக முன்போலே புடத்தைப்‌ போடு 
ஆர்ந்தபின்பு ஆறியெடு புடந்தா னஞ்சி 
லாதியென்ற பவளவண்ணமாகும்‌ பாரு 
சேர்ந்ததொரு செந்தாரஞ்‌ செப்பில்‌ வைத்துத்‌ 
தேவிபதம்‌ பூசைசெய்து செப்பக்‌ கேளு 
பேர்ந்ததோ ரெந்தெந்த நோய்க்கெல்‌ லாந்தான்‌ 
போடப்பா பணவெடைதான்‌ புதுமைகேளே, 256 


புதுமைசென்ற செந்தூரந்‌ தேனிற்‌ கொள்ளப்‌ 
போகுமடா குன்மமென்ற வாய்வு குட்டங்‌ 
 கதுமையென்ற நெய்யிலே கொண்டா யானாற்‌ 
கனதைபெற்ற வுட்சுரங்கள்‌ காணா தோடும்‌ 
புதுமையுள்ள பச்சைவெண்ணெய்‌ தன்னிற்கொண்டாற்‌ 
போகுமடா வடம்பிலுள்ள வறட்சி யெல்லா 
மதுமையென்ற சீரகத்தைக்‌ கியாழஞ்‌ செய்து 
வாகாகக்‌ கியாழத்திற்‌ கொண்டா யானால்‌. 257 


கொண்டிடவே நெஞ்செரித்த பித்தந்‌ தீருங்‌ 
குறுந்தொட்டி வேரதனைக்‌ கியாழஞ்‌ செய்து 
நண்டதனிற்‌ கொண்டிடவே வாதந்‌ தீரும்‌ 
நல்லவிஞ்சிச்‌ சாறதனிற்‌ கொண்டாற்‌ கேளு 
பண்டுடைய வாதமொடு சுரமுந்‌ தீரும்‌ 
பருத்தமுலைப்‌ பாலதனிற்‌ சன்னிதீரும்‌ 
பெண்டுகட்கு வெள்ளையுள்ளித்‌ தைலந்‌ தன்னிற்‌ 
பேணியே கொண்டிடவே யறுமூலம்‌ போமே. 258 


ஆறான மிளகுநீர்‌ தன்னிற்‌ கொள்ள 
வணுகாது சுரமிரும லற்றுப்‌ போகுங்‌ 
கூறான சுக்குகியா ழத்திற்‌ கொள்ளக்‌ 
குணமாகுஞ்‌ செரியாமை பொருமல்‌ வாய்வு 
நூறான தூதுவளை கண்டங்‌ கத்திரி | 
நுணுக்கமுள்ள விட்டவியல்‌ நுகந்தாற்கேளு 
பேறோன சயமிரும லிளைப்பு கக்கல்‌ 
போகாதே யோடுமடா பின்னே கேளே. 259 


பின்னையென்ற வெள்ளாட்டின்‌ பாலிற்‌ கொள்ள 
பேரான வயிற்றுளைச்சல்‌ கடுப்புப்‌ போகு 

மன்னையென்ற பிள்ளைகட்குக்‌ கணரோ கணத்தை 
வடுத்ததோர்‌ வியாதிக்க னுபானங்‌ கேளு 


ROJA MUTHIAR 
47, HOS¥ITSL STREET 


டட பு. பெய படை 


Digitized By Roja Muthiah Research Library 


60 கன்மகாண் டம்‌ 


தன்னையன்ன வல்லாரை மாதளை தூதளையுந்‌ 
தானென்ற குடிநீரிற்‌ சாந்த மாகு 
மின்னமென்ன பனைவெல்ல மதனிற்‌ கொள்ள 
இடும்பான சூலைவகை யெல்லாம்‌ போமே. 200° 
போமென்ற மேகவகை நீர்த ரிப்பும்‌ 
பிரமேகந்‌ தீருமடா சஞ்‌€ விதன்னி 
லாமென்ற நீரிழிவு தரக்‌ கேளு 
மாவாரைப்‌ பஞ்சாங்க மதனிற்‌ கொள்ளு 
நாமென்ற கால்கைக ளுளைப்புத்‌ தீர 
நல்லாவின்‌ பால்தனிலே கொண்டால்‌ இருந்‌ 
தாமென்ற கிரந்திவகை தீரச்‌ சொல்வேன்‌ 
பழிக்கரையிற்‌ கொண்டிடவே சாந்த மாமே, 261 


. ஆகுமே கிரிச்சரங்கள்‌ தீர வென்றா 
லாதியென்ற திரிகடுகு திரிப லாதி 
வேகுமே இளவறுப்பாய்ச்‌ சூர ணித்து 
வெள்ளையுள்ளி தைலத்திற்‌ குழைத்துட்‌ கொள்ளப்‌: 
போகுமே பாண்டுவகை சொல்லக்‌ கேளு 
பொற்கையான்‌ திரிகடுகு பொடித்துத்‌ தேனி 
லேகுமே கொண்டிடவே வாத பித்த 
மிதமான சந்தனத்தி லிட்ட போதே, 262. 
இட்டபீன்பு பெரும்பாடு தீரக்‌ கேளு! 
இதமான சாதிக்காய்‌ கஞ்சாசூ ரணத்திற்‌ 
பட்டதோ ரெலும்புருக்கி தீர வென்றாற்‌ 
பத்திரியு மேலமொடு வால்மிளகு கிராம்பு 
சுட்டதோர்‌ நெய்யதனிற்‌ கொள்ளத்‌ இருந்‌ 
தொண்ணுூற்றாறான கண்ணோ ய்க்கு 
வட்டமுலைப்‌ பாலதனிற்‌ கொள்ளு கொள்ளு 
வண்டுகடி யானதற்கு வகையைக்‌ கேளு 
தொட்டதொரு சிவன்வேம்பின்‌ பொடியிற்கொள்ளச்‌ 
சுடுகரப்ப னுக்கருஞ்‌ச ரகச்சூ ரணமே. 263- 


சூரணமாஞ்‌ சுரந்தனுக்கு அனுபா னங்கேள்‌ 
சுக்குடனே பற்படகந்‌ தூதளைபேய்ப்‌ புடலுங்‌ 
காரணமாங்‌ கண்டங்கத்‌ திரிதோடை நிலவேம்புங்‌ 
கனத்தமுத்தக்‌ காசுடனே கியாழத்திற்‌ கொள்ள. 
வாரணமாஞ்‌ சுரங்களறு பத்து நாலு 
மளவற்ற கபமிரும லகலும்‌ பாரு 
மாரணமாங்‌ கால்பிடிப்பு கைபிடிப்‌ புக்கு 
வளமான காட்டுவகை மருந்து கேளே. ்‌ 264 


Digitized By Roja Muthiah Research Library 


ஃன்மகாண் டம்‌ 61 


மருந்தென்ன வமுக்கறாவுஞ்‌ னப்‌ பாவும்‌ 
வாகான சித்திரமூ லத்தின்‌ வேருந்‌ 
இருந்து ரகமுஞ்சூ ரணித்துத்‌ தேனிற்‌ 
றின்றிட.வே கட்டெல்லாந்‌ தெரிந்து போகு 
மருந்தவே குட்டமொடு குறைநோ யுக்கு 
மரிதான சேங்கொட்டை. தைலத்‌ திற்கொள்‌ 
இருந்ததோர்‌ பீநிசமு மண்டைச்‌ சூலைக்‌ 
கெண்ணேயி(2ல குழைத்துநீ விழுங்கு வாயே, 265 


-விழுங்கவே யானந்த வாய்வுக்‌ குத்தான்‌ 
மேலான வெள்ளையுள்ளி யரைத்து ருட்டி 
-விழுங்கவே கடுப்புக்கு மாதளங்காய்‌ வித்து 
மிகவரைத்து விழுங்டெப்போ மதிசா ரந்தான்‌ 
ஒழுங்கான சுக்குடனே நெல்லி முள்ளி 
யோமமுடன்‌ சீரகத்தி லுரைத்துக்‌ கொள்ளு 
மழுங்கவே நோய்களெல்லா மகன்று போகு 
மாதிரத்தின்‌ நவலோகத்‌ ததீதங்‌ காணே. 266 


கட்டினங்களுக்குப்பால்‌ மெழுகு 
காணவே சேதியொன்று சொல்லக்‌ கேளு 
கழுதைப்பால்‌ யெருமைப்பால்‌ பசுவின்‌ பாலுந்‌ 
“தோணவே செம்மறிப்பால்‌ வெள்ளாட்‌ டின்பால்‌ 
... சுத்தமுலைப்‌ பாலுடனே பன்றிப்‌ பாலும்‌ 
பேணவே நாய்ப்பாலுங்‌ குதிரைப்‌ பாலும்‌ 
பேரான வத்திப்பா லரசின்‌ பாலும்‌ 
.பூணவே யாலின்பா லத்திப்‌ பாலும்‌ 
புகழான வெருக்கின்பால்‌ புங்கின்‌ பாலே. 267 


பாலான கள்ளிப்பால்‌ ஆகளை யின்பால்‌ 
பருத்ததோர்‌ தில்லைப்பால்மாம்பா லோடு 
நாலான நத்தையின்‌ சிப்பிப்‌ பாலும்‌ 
நண்டின்பால்‌ பிராயின்பால்‌ சதுக்ரகள்ளி 
" கோலான குண்டலிப்பா லிறுவெல்‌ லாந்தான்‌ 
கொண்டுவந்து வகைக்குழக்காய்க்‌ குறுகக்‌ காய்ச்சில்‌ 
.சாலவே மெழுகாகு மதனை வாங்கிச்‌ 
சார்வான குகையாகச்‌ செய்து கொள்ளே, 208 
“குகைக்குள்ளே வைத்துருக்க நாகங்‌ கட்டுங்‌ 
கூறான காரியங்‌ குமுறிக்‌ கட்டும்‌ 
வபகைத்ததோர்‌ வெள்ளீய நீரை வாங்கும்‌ 
பரிவான பாடாண முருகி யாடுஞ்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


62 கன்மகாண்டம்‌ 


செகத்திலே ரசமப்பா சீருமற்‌ கட்டுஞ்‌ 
சிவமான சாதிலிங்கஞ்‌ சிவந்து நீறும்‌ 
மகத்தான வுப்பதுதான்‌ மணிபோ லாடு 
மஞ்ச ளென்ற கெவுரியது மலைபோ லாமே, 269: 


மலையான வரிதாரம்‌ வங்க மாகு 
மகத்தான தாம்பிரத்தினூறல்‌ போகு 
முலையான விரும்பதுதா னுருகி யாடு 
முலகத்தி லிந்தவகை யுண்டோ வில்லை 
சிலையான குகையதனை மண்குகையில்‌ வைத்துச்‌ 
சிறப்பான வெண்காரங்‌ 8ழ்மே லிட்டு 
புலையாமல்‌ மேல்மூடிச்‌ சீலை செய்து 
புகழ்ந்துருக்கச்‌ சரக்கெல்லா மணியாய்‌ நிற்கும்‌. 270: 


நிற்கின்ற வகைவகை யாம்‌ பாடா ணத்தில்‌ 
நேராகக்குணங்கண்டு வுலோகத்‌ தாட்டி 
இற்கன்ற தங்கமிட்டுச்‌ சூத மிட்டு 
செந்தூர மாக்கியே வேதை பாரு 
வொக்குமே பத்தரையுந்‌ தப்பா தப்பா 
வுண்மையாய்ச்‌ சொல்லிவிட்டே னுலகத்‌ 
பக்குவமே யானாகச்‌ செய்ய லாகும்‌ [தோர்க்குப்‌. 
பாவிகளுக்‌ கொருநாளும்‌ பலியா தென்னே, 271 


என்னசெந்‌ தூரத்தி னங்கள்‌ கண்டு 
எடுத்தெடுத்த நோய்களெல்லாந்‌ தீருஞ்‌ சொன்‌ 
சொன்னமாஞ்‌ செந்தூரங்‌ கொண்டா யானால்‌ [னேன்‌ 
சுறுக்காகுங்‌ காயசித்தி நரைதிரையும்‌ போகு 
மன்னவர்போ லிக்குருவுன்‌ சவுக்கார மெய்து 
மகத்தான பூநீறு இதற்கு$யீடோ 
கன்னமென்ற கன்னக்கோல்‌ வாதத்‌ துக்குக்‌ 
கறைக்கண்டார்‌ தனையிதனாற்‌ கட்டிக்‌ கொள்ளே. 
272 


கட்டியதோர்‌ துருசுதனை நீற்றக்‌ கேளு 

கற்சுண்ண மதனில்வைத்‌ தமுரிவிட்டு நீற்று 
பட்டிடவே கற்சுண்ண முறைக்கு நாழி 

பத்துமுறை நீற்றியதைப்‌ பருவஞ்‌ செய்து 
முத்தியதோர்‌ நாகத்திழ்‌ பாடா ணமிட்டு 

முறையாக வறுத்ததனை வெளுக்க நீற்று 
தொற்றியதோர்‌ வெண்கருவால்‌ மேற்கவசஞ்‌ செய்து 

செயமான வுவர்மண்ணைக்‌ கீழ்மேல்‌ வையே 273 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மசாண்டம்‌ 63 : 


வைத்ததன்மே லண்டநீர்‌ கிண்ட விட்டு 
வாகான வோடுமே லோடு மூடி 
கைத்ததன்மேம்‌ சிலைசெய்து புடங்கோ ழியாக்கிக்‌ 
கலந்துத யாறியபீன்‌ னெடுத்துப்‌ பாரு 
மொய்த்ததொரு பூப்போலே வெளுத்து நீறு 
முனையான நீறுதனைப்‌ பதனம்‌ பண்ணு 
தைத்ததொரு செந்தூரந்‌ னாதலஞ்‌ செய்து 
தடையறவே கழஞ்சிகுரு தாக்கிக்‌ கொண்டே. 214 . 


கொண்டதொரு செந்தூரங்‌ கொண்டோர்‌ மெத்த 
கொடுமைசெய்யும்‌ நோய்களுக்குக்‌ கூற்ற னாகும்‌. 
விண்டதே பூநீறு யில்லா விட்டால்‌ 
விதமான துரிஏிற்று வேணும்‌ வேணும்‌ 
கண்டருட நீறதனிற்‌ சூதங்‌ கட்டுங்‌ 
காசினியிற்‌ சூதமது கவன மாகும்‌ 
தண்டான சூதமது செந்தா ரந்தா 
னலமான வேதையுள்ள கற்ப மாமே. 215: 


கற்பமென்ன பற்பமென்று சொன்னா யானால்‌ 
காசினியிற்‌ கடை.நெட்ட கழுதை சென்மம்‌ 
சொற்பமென்று யோகத்தை விட்டா யானால்‌ 
கணங்களென்ற சென்மமவன்‌ மனித னல்ல 
நிற்பமென்று மனமுறைந்து யோகம்‌ பார்த்து 
நினைவாலே சாத்திரத்தைக்‌ கண்டு தேறி 
விற்பனமாங்‌ கற்பமுண்டு தீட்சை பெற்று 
மேதினியி லிருப்பவரே சித்த ராமே. 276 - 


சித்தென்ன யோகமென்ன  வென்றா யானாற்‌ 

செடத்தோடே கயிலாயந்‌. தெரிசனமா மப்பா 
செத்ததனாற்‌ பலலென்று மில்லை யப்பா 

செடமல்லோ சிவமாச்சு கயிலா யமாச்சு 
சுத்தென்ன கன்மமென்ன ஞானம்‌ வந்தால்‌ 

காசினியிற்‌ கோபமல்லோ கன்ம மாச்சு 
வித்தென்ன கெர்வமது கோப மாச்சு 

மெய்யான மோட்சமது தண்மை யாமே. 277 


தண்மையல்லோ ஞானத்துக்‌ காதா ரமாச்சு 
சாந்தமல்லோ யோகத்தின்‌ சார்வு மாச்சு 

உண்மையெல்லாம்‌ ஞானத்துக்‌ கொடுக்க மாச்சு 
வுரப்பான சடலமஃலோ மகத்தாம்‌ வீரம்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


௪௫4 கன்மகாண்டம்‌ 


'வண்மையல்லோ ஞானமென்ற தான மப்பா 
மகத்தான பெரியோரைப்‌ பழிப்பார்‌ மாந்த 

ரண்மையல்லோ பூரணமாய்‌ நின்ற மார்க்க 
மாதிமுதற்‌ கற்பமடா வறிந்து கொள்ளே. 278 


அறிந்துகொள்ளச்‌ சேதியொன்று சொல்லக்‌ கேளு 
அரிதார மைங்கழஞ்சு வெள்ளை யஞ்சு 
செறிந்தாகு சாதிலிங்க முக்க ழஞ்சு 
திறமான கெவுரியது யிருக மஞ்சு 
.பிறிந்தமனோ சிலைகழஞ்சு கெந்தி யொன்று 
பேரான துரிசுதுத்தங்‌ கழஞ்சு கூட்டி 
முறிந்தகருஞ்‌ சீரகமுங்‌ கழஞ்சு நாலு 
முழுவெள்ளைக்‌ குந்திரிகங்‌ கழஞ்சி யொன்றே.279 


ஒன்றான மிளகுடனே கடுகவ்‌ வீத 
முறைப்பான காரீயங்‌ கழஞ்சி ரண்டு 
பன்றான சூதமது கழஞ்சி ரண்டு 
பரிவாக வுருக்கியதிற்‌ சேர்த்துக்‌ கொண்டு 
நன்றான மருந்தெல்லாஞ்‌ சுத்தி செய்து 
நலமான குழிக்கல்லி லொன்றாய்‌ விட்டு 
கன்றாம லிதையரைக்கச்‌ சாறு கேளு 
கரிசாலை மேனியொடு பருத்திச்‌ சாறே. 280 


சாறுவிட்டு முச்சாறு மூன்று சாமந்‌ 
... தனிலரைத்து யேழுபில்லை தட்டிக்‌ கொண்டு 
வீறுடைய வெயிலில்வைத்‌ துக்காய்ந்‌ தபின்பு 
வெந்தணலில்‌ வில்லைவிட்டுப்‌ புகையைக்‌ காட்டு 
ஆறுபொழு தும்புகைத்து நீரில்‌ மூழ்கு 
அதன்பிறகு வோருண்டை புகைத்துத்‌ இரு 
கூறுடனே மூன்றுநாள்‌ நீரின்‌ மூழ்கக்‌ 
குவலயத்தில்‌ சூலையொடு குட்டந்‌ தரும்‌. 281 


தருமே கிரத்தியொடு கரப்பன்‌ கட்குஞ்‌ 
செயலிங்கச்‌ சூலையோடு யோனிச்‌ சூலை 
சாருகின்ற புண்புரைக ளெல்லாந்‌ இருந்‌ 
த௭..மாகு மோர்பாலுந்‌ தயிரு மாகுங்‌ 
காருமே பத்தியந்தா னேழு நாளும்‌ 
கட்டாது வாய்தனிலே கண்டு பாரு 
ரிலே யிருக்கின்ற புகையே செய்தா 
லுறவான வாய்தனில்வெந்‌ தழுகும்‌ பாரே, 282 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 63 


அழுகாம லொற்றடமொன்‌ றுறைப்பேன்‌ கேளு 
ஆட்டினுட புழுக்கையொன்று கோழிமலமொன்று 
ஒழுகாம லோந்தியொன்று பல்லி யொன்று 
வுற்றுக்கே ளரணை யொன்று 
நழுவாமல்‌ முசிறினுட முட்டை யொன்று 
நண்டொன்று தவளையொன்று நாஞ்சி யொன்று 
வழுகாத வசம்பொன்று வுள்ளி யொன்று 
வாழ்கடுகு சீரகமு மூல மாமே. 263 


மூலமென்ற சித்திரமூ லத்தி னோடு 
முளகுசுக்கு மபினியொடு காயந்‌ தான்றி 
வால்மிளகு சன்னிநா யகமுங்‌ கூட 
வகைகழஞ்சு வீதமடா வைத்துக்‌ கொண்டு 
யேலவே கட்டிதனில்‌ வேப்பெண்ணெய்யோடு 
இயல்பான நல்லெண்ணெய்‌ ஆமணக்கி னெண்‌ 
சாலவே தேங்காயெண்ணெய்யாக நாலுந்‌ [ணெய்‌ 
தான்வகைக்குச்‌ சட்டியினிற்‌ காற்படியாய்வாரே. 


வார்த்துடனே மருந்தையெல்லாங்‌ கிழியாக்‌ கட்டி 
வைத்தந்த யெண்ணெயிலே கொதிக்கும்‌ போது 
ஏர்த்தந்த யெண்ணெயிலே பச்சை நாற்ற 
மெடுத்ததென்று கண்டவுடன்‌ கழியை வாங்கி 
பார்த்தந்தச்‌ சரீரத்தி லுச்சி தொட்டு 
பதைப்புகள்தோ நுங்கிழியைப்‌ பதித்தா யானால்‌ 
காத்ததோர்‌ சன்னிவகை காணா தோடும்‌ 
கால்முடக்கு வாதமெல்லாங்‌ கடலிற்‌ புக்குஞ்‌ 
சீற்றமுள்ள வலிகளைந்துஞ்‌ சிதறிப்‌ போகுந்‌ 
திறவாத வாய்திறழ்‌ தியக்க மாமே, 285 


தியங்காமல்‌ மூலத்திற்‌;சேதி கேளு 
சிவமான கடுக்காய்தா னூறு வாங்க 
மயங்காமல்‌ வெள்ளாட்டின்‌ நீரில்‌ இட்டு 
மயமாக வலித்ததனை வாங்கக்‌ கொண்டு 
சாதகமாய்‌ மெழுகானால்‌ விதையைத்‌ தள்ளு 
முயங்காமற்‌ சிவதையதிற்‌ பலந்தா னென்று 
முதுமையுள்ள நன்னாரிக்‌ தழங்கொன்‌ ரமே, 286 
மெங்கானவெண்‌ தோன்றிக்‌ ழங்க தொன்று 
கிருபையுள்ள சாரணையின்‌ கிழங்க தொன்று 
வழங்குகின்ற பாலதனிற்‌ சுத்தி செய்து 


வாகாக வுலர்த்தியே யிடித்துத்‌ தூளாய்க்‌ 
க. 


Digitized By Roja Muthiah Research Library 


66 கன்மகாண்டம்‌ 


களங்கமற வடிகொண்டு வெள்ளாட்‌ டின்பால்‌ 
காய்ந்தாண்டு படிதனிலே சூரணத்தைப்‌ பாய்ச்ச 

இளம்பதமாய்ப்‌ பாகுசெய்‌ தொரு பலஞ்‌ சர்க்கரையை 
இயல்பாகத்‌ தரற்றியே கண்டு கண்டே. 287 


கண்டியே வெள்ளாட்டி னெய்படி தான்வாரு 
கிருபையுள்ள தேனதிலே கால்படிதான்வாரு 
சுண்டியே மெழுகதுபோற்‌ பதமாம்‌ பாரு 
சுறுக்காகப்‌ பீங்கானிற்‌ பதனம்‌ பண்ணு 
மண்டியுள்‌ மூலம்புற மூலத்‌ தோடு 
மாறுவகை மூலமெல்லா யகல வென்றால்‌ 
கொண்டுவிடு கழஞ்சிரண்டு நாளொன்‌ றுக்குக்‌ 
கூசாமலிரு நேரந்‌ தின்றி டாயே. 288 


இன்றிடவே யறுமூல கருமந்‌ இருந்‌ 
திறமான மூலசல மிரத்தந்‌ தீருங்‌ 
கன்றிடவே மூலத்திற்‌ றினவு புண்கள்‌ 
கனமான வாய்விரைச்சல்‌ கழிச்ச லோடு 
கொண்டிடவே தீராத கிராணி மூலங்‌ 
கூழ்ப்புச்சப்‌ புறத்தில்நின்‌ றமுளைமூ லந்தான்‌ 
வின்றிடவே கிராணியென்ற தெல்லாந்‌ தீரும்‌ 
விம்மிநின்று மலங்கறுக்கும்‌ விரணம்‌ போமே, 489 


விரணமாங்‌ கடுப்போடு காந்தல்‌ தீரும்‌ 

வேணுமென்ற கிராணியெல்லாம்‌ விடுபட்டோடுந்‌ 
தருணமாந்‌ தாதுபிலந்‌ தானுண்‌ டாகுழ்‌ 

தருவான கந்தாதி லேகி யந்தான்‌ 
மரணமது வில்லாத கற்பம்‌ போலே 

மண்டலந்தான்‌ கொண்டிடவே நோய்கள்வாரா 
சரணமென்ற பேதியுள்ள வனுபா னங்கள்‌ 

_ தானறிந்து கொள்வதற்குச்‌ சத்திய மெண்ணே.290 


சத்தியமே வேணுமடா மனித னானால்‌ 
சண்டாளஞ்‌ செய்யாதே தவறா காது . 
தித்தியகன்‌ மந்தப்பா தேநேமம்‌ மறவாதே 
.... நிட்டையொடு சமாதிவிட்டு நிலைபே ராதே 
_ பதீதியனுட்‌ டானத்தில்‌ பங்க மில்லாதே : 
்‌. . பதற்றமின்றிச்‌ செய்நாளும்‌ பூசைமறவாதே 
கத்தியதோர்‌ தர்க்கமிட்டுத்‌ தள்ளி டாதே : 
... கன்மியென்‌ 3ற நடவாதே கதவேண்டுங்‌ காலே. 29 1 


Digitized By Roja Muthiah Research Library 


கன்மகாண்டம்‌ 67 


காலென்ற விடகலையிற்‌ கருத்தை வைத்துக்‌ 
கழியும்நா லங்குலத்தா லதனைக்‌ கட்டிப்‌ 
பாலென்ற சந்திரனாம்‌ பாலை யுண்டு 
பசியாமற்‌ சமாதியிலே பரிந்து நில்லு 
தோலென்ற சேடமதுதான்‌ கல்லுகல்லு 
சுகாதீதச்‌ சித்தனென்ற சொல்லு மாச்சு 
நாலொன்றுந்‌ தப்பாமல்‌ வழங்கிப்‌ போச்சு 
நுணுக்கமுள்ள கருக்களெல்லாந்‌ துலக்க மாச்சே. 
292 


ஆச்சென்ற ஏித்தியெல்லாந்‌ தீட்சை யாலே 
அதிகமுள்ள கருவெல்லாம்‌ வூனத்‌ தாலே 
போச்சிந்தச்‌ சென்மமிது கற்பத்‌ தாலே 
பொருந்தவே யாமுரைத்த பத்தி யாலே. 
காச்சந்தப்‌ பிராணாயா மக்கரு வினாலே 
கனதைபெற்ற மேருவென்ற பூசை யாலே. 
நீச்சென்ற சமுத்திரத்தை நீந்தியேறி 
நிலைத்ததப்பா சிவக்கயொன நிலைமை தானே, 293 


தானென்ற நாடிதிலை யறிய வேணுஞ்‌ 
சடத்திலுள்ள நோய்க்குணங்க ளறிய வேணும்‌ 
வானென்ற மருந்தினங்க ளறிய வேணும்‌ 
மருந்திடனுட்‌ பமதறிந்து வைக்க வேணும்‌ 
தானென்ற வாங்கார நிவர்த்தி வேணும்‌ 
நலமாக வடுகனுட பூசை வேணும்‌ 
கோனென்ற குருவினுட பாதம்‌ போற்றி 
குணமாக நடந்தவனே குருபுத்திரனாமே. 294 


புத்திரனே யின்னமொரு நெய்தான்‌ கேளு 

பூலாத்தி வேருடனே பூங்கதலிப்‌ பிஞ்சு 
மத்தியின்‌ பிஞ்சுடனே முத்தக்‌ காசு | 

மகத்தியிலை வெண்காயச்‌ சாறு நெல்லி 
சத்திச்சா ரணை வேருந்‌ தூரதுளையின்‌ வேருந்‌ 

தருவான மலைதாங்கி தக்கா எிவில்வஞ்‌ : 
சித்தியுள்ள வல்லாரை கரிசாலை யோடு. . 

- சிறுநெருஞ்சில்‌ பெருநெஞ்சில்‌ சிறுபுள்‌ எடியே, 295 


அடியான செருப்படையுஞ்‌ சிறு 8ரைதானும்‌ 
, ஆம்பலொடு குளிர்கொட்டி நெய்தற்‌ கிழங்குஞ்‌ 
செடியான கண்டங்கத்‌ தரியி னோடு 
சிறுமுருங்கை நறுந்துளசி செந்நா யுருவி 


Digitized By Roja Muthiah Research Library 


6$ கன்மகாண்டம்‌ 


கடிதான மூக்குரண்டி செங்‌ கழுநீர்க்‌ கிழங்குங்‌ 
கருதுநில வேம்புசிறு காஞ்சுரையின்‌ பிஞ்சும்‌ 
படியான குறுந்தொட்டி ஆடா தோடை | 
பருத்தியின்‌ பிஞ்சுடனே நெய்தற்‌ பூவே: 296 
பூவான பொடுதலையும்‌ பிரமி தானும்‌ 
புகழும்நறு நிண்டியோ ரிதழின்‌ மூலங்‌ 
காவான செந்தொட்டி கன்னிசிறு பீளை 
கனத்தாலின்‌ விழுதுடனே கஞ்சா கொன்றை 
நாவான முது வன்னி பசளைகுழி மிட்டான்‌ 
நலத்தவம்மான்‌ பச்சரிசி விஷ்ணு மூலி 
தேவான கரந்தையொடு பழம்பா சியுடனே 
சிவந்திருந்த விலந்தையதின்‌ தம்பல முமன்றே. 297 


பலமான மூலிகைதான்‌ வகையென்‌ றுக்குப்‌ 
பலமொன்றோர்‌ பலத்துக்கோபடிநீர்‌ விட்டு 
சலமான வெட்டொன்றாய்‌ வற்றக்‌ காய்ச்சி 
சலத்துக்கு நாலிலொன்று நறுநெய்‌ சேர்த்து 
குணமான வதிமதுரங்‌ கோட்ட மேலங்‌ 
குரோசானி குந்திரிக்கம்‌ நறுக்கு மூலம்‌ 
பிலமான திரிகடுகு திரிப லாதி 
பேரான வதிவிடயஞ்‌ சரக்குவ கையாறேே,. 298 


ஆறான வாமதலைக்‌ கொம்புருத்‌ திராட்ச 
மதிமால்‌ கெருடபச்சைசவ்வாதி ரதவேதி 
கூருன மருந்துவகை கால்பலமாய்‌ வாங்கி 
குமுறவரை வெள்ளாட்டின்‌ பாலை விட்டு 
சேறாகக்‌ கலக்கெயதைப்பாகு செய்து 
.. திரிதாளில்‌ மெழுகுபதஞ்‌ சேர வாங்கி 
வாறான கணபதிக்குப்‌ பூசித்‌ தேதான்‌ 
மைந்தருக்கு காசெடைதான்‌ வரிசை கேளே. 399 


வரிசையாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ கணங்க ளேது 
மாந்தமொடு சுழிதுரப்பு வலிக ளேது 
பரிசமாம்‌ பறங்கயொடு கரப்ப ஜேது 
பட்சியொடு பறவையுட தோட மேது 
தெரிசனமாங்‌ கண்களிலே வருவதேது 
தீர்க்குமடா சிறுவருக்கு தேவாமிர்‌ தமாகுங்‌ 
கரிசனமா யிந்நூலிற்‌ கன்ம தன்மங்‌ 
கட்டானமருந்துவகைக்‌ கணக்கு முற்றே. 300 


முற்றும்‌ 





Digitized By Roja Muthiah Research Library 


